புள்ளியியல் - துணைப்பாடம் 


( பட்டப் படிப்பிற்குரியது ) 


(திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகிறது ) 


பிற்சேர்க்கை 


ஆசிரியர் 


எஸ் . கருப்பையா , எம் . ஏ . , 

கணிதப் பேராசிரியர் , 
பெரியார் ஈ . வெ . ரா . கல்லூரி, 

திருச்சிராப்பள்ளி . 


பர் 


நூல் 


டுப்பா 


Idiye 


நிறுவனம் 


* தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


காக 


கசம் 


புள்ளியியல் - துணைப்பாடம் 


( பட்டப் படிப்பிற்குரியது ) 


( திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகிறது ) 


பிற்சேர்க்கை 


ஆசிரியர் 
எஸ் . கருப்பையா , எம்.ஏ. 
கணிதப் பேராசிரியர், 

, 
பெரியார் ஈ . வெ . ரா . கல்லூரி , 

திருச்சிராப்பள்ளித் 


* 


நூல் 
, 


படுப்பாட்ட 


நிறுவனம் 


- தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


மேக கசம் 


Supplement - September, 1972 


Tamil Nadu 

Text - Book Society 


* Statistics - Ancillary 

Supplement 


பொருளடக்கம் 


S. KARUPPAIAH 


பக்கம் 


நிகழ் தகவு 


1 


Price Rs . 2-50 


ராண்டம் மாறி 


22 


பல புள்ளியியல் 
மாறிகளின் பரவல் 


31 


பல்லுறுப்புச் சேர்க்கைப் 
பரவல் 


45 


நம்பிக்கை வரைகள் 


69 


புள்ளி மதிப்பீடு 


78 


Published by The Tamil 
Nadu Text Book Society 
under the Centrally sponsored 
Scheme of Production of books 
and literature in regional 
languages at the University 
level, of the Government of India 
in the Ministry of Education 
and Social Welfare ( Depart 
ment of Culture ) , New Delhi . 


பரவற்படி ஆய்வு 


87 


Printed by 
Muthukurnaran Press, 
Madras - 1 . 


நிகழ் தகவு 


நிகழ்தகவினைப் பற்றிய பல்வேறு செய்திகளை முன்னரே 
கண்டோம் . தற்போது நவீன முறையில் நிகழ்தகவினை அணுகும் 
--முறையைக் காண்போம் . இந் நவீன முறைக்குப் பயன்படும் சில 
புள்ளியியல் சொற்களுக்குரிய விளக்கங்களைக் காண்போம் . 


1. ராண்டம் சோதனை 

விளைவுகள் அல்லது முடிவுகள் இன்னதாக இருக்கலாம் என 
முன்கூட்டியே சொல்லத் தகுந்த முறையில் அமைந்த சில் 
சோதனைகள் உள ; ஆனால் வேறு சிலவற்றில் அச் சோதனைகளை 
நிகழ்த்திப் பாராமல் முடிவுகளைப்பற்றி யாதும் சொல்ல இயலாது . 
இங்ஙனம் முடிவுகளை முன்னதாகத் தீர்மானிக்க இயலாத சோதனை 
களுக்கு ராண்டம் சோதனைகள் ( Random Experiments ) எனப் 
பெயராகும் . ஒரு நாணயத்தைச் சுண்டுதல் , ஓர் அறுமுகப் 
பகடையை வீசுதல் , ராண்டமாகத் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரின் 
உயரத்தை அல்லது பருமனை அளத்தல் போன்றவை ராண்டம் 
சோதனைகளாகும் . 


2. ராண்டம் மாறி 

ஒரு ராண்டம் சோதனையின் முடிவு நிகழ்ச்சியை ராண்டம் 
மாறி என வழங்குகின்றோம் . அது - என்ற எழுத்தால் குறிக்கப் 
படுவது வழக்கமாகும் . 


ஒரு நாணயத்தினைச் சுண்டும்போது அதன் விளைவு தலை 
அல்லது பூவாகும் . தலையினை 1 என்ற எண்ணாலும் பூவினை ( ) 
ஆலும் குறிப்பிடுவோம் . இந் நாணயச் சோதனையில் இணைந் 
துள்ள ராண்டம் மாறி 0 , 1 என்ற இரு மதிப்புகளைப் பெறமுடியும் . 
அறுபக்கப்பகடை வீச்சினில் , ராண்டம் மாறி 1 , 2 , 3 , 4 , 5 , 6 என்ற 
ஆறு மதிப்புகளைப் பெறமுடியும் . ஒரு மரம் , ஒரு மனிதன் , ஒரு 
விலங்கு அல்லது ஒரு விண்பொருளின் உயரத்தின் அளவையைக் 


2 


புள்ளியியல் 


குறிக்கும் ராண்டம் மாறி எண்ணற்ற மதிப்புகளைப் பெற முடியும் . 
சுருக்கமாகக் கூறின் , இந்த ராண்டம் மாறியின் மதிப்புகள் ( 0 , 00 ) 
என்ற எல்லைகளுக்குட்பட்ட எந்தவொரு எண்ணாகவும் இருக்கலாம் .. 
நாணயச் சுண்டுதல் , பகடை வீசுதல் போன்றவற்றில் இணைந் 
துள்ள ராண்டம் மாறிகள் தொடர்பற்ற மதிப்புகளைப் ( discrete 
values ) பெறுகின்றதாகையால் , அத்தகு மாறி தொடர்பற்ற 
மாறி ( discrete variate ) என வழங்கப்படுகிறது . 

-விலிருந்து 
0 வரையில் மதிப்புகளைப் பெறும் ராண்டம் மாறி தொடர் 
மாறி ( Continuous variate ) என வழங்கப்படுகிறது . 


3. முழுமைத் தொகுதி 

" Population என்ற ஆங்கிலச் சொல் , புள்ளியியலில் மக்கள் 
தொகை என்ற பொருளில் மட்டும் வருவதில்லை . பொதுவாக , 
இச் சொல் எண்ணற்ற அல்லது மிக அதிகமான உறுப்புகளைக் 
கொண்ட ஒரு குழுவினைக் குறிக்கும் சொல்லாகக் கையாளப் 
படுகிறது . இதனைத் தமிழில் முழுமைத் தொகுதி 
வழங்குவோம் . 


என 


யான 


ஒரு தொழிற் கூடத்தில் உற்பத்தியான வானொலிப் பெட்டி 
களின் முழுமைத் தொகுதி , ஒரு தொழிற்கூடத்தில் உற்பத்தி 

மின்விளக்குகளின் முழுமைத் தொகுதி , பல மனிதர் 
களின் உயரங்களாகிய முழுமைத் தொகுதி என்பன போன்ற 
பல்வேறு முழுமைத் தொகுதிகளை நாம் காணலாம் . இத்தகைய 
முழுமைத் தொகுதியிலுள்ள தனி உறுப்பானது ஒரு ராண்டம் 
சோதனையில் ஏற்படும் விளைவு என்பதனை எளிதாக உணரலாம் . 
எனவே , ஒரு ராண்டம் மாறியின் மதிப்புகளின் கூட்டமே 
முழுமைத் தொகுதி எனக் கொள்ளலாம் . 


4. கூறுவெளி 

ஒரு ராண்டம் மாறி பெற இயலும் அனைத்து மதிப்புகளின் 
கூட்டத்தினை ஒரு வெளியில் உள்ள புள்ளிகளாகக் கருதலாம் . 


ஒரு பகடை வீச்சினில் , மாறியின் மதிப்புகள் 1 முதல் 6 . 
ஆகும் . அவற்றினை ஒரு நேர்கோடாகிய ஒற்றை அளவை வெளி 
u960 ( one dimensional space ) உள்ள ஆறு புள்ளிகளாகக் 
கருதலாம் . மனிதர்களின் உயர மாறியினை ஒரு நேர்கோட்டிலுள்ள 
-- [ , 7 ] இடைவெளியாகக் கருதலாம் . சில சோதனைகளில் இவ்: 
விடைவெளி, ( ) ஆக அமையும் . 

ஒரு ராண்டம் 
சோதனையின் முடிவில் இரு விளைவுகள் பெறப்படுமாயின் , அம் 
மாறிகளாகிய 41 , , ஆகியவற்றின் மதிப்புகள் ஓர் இரட்டை 


நிகழ் தகவு 


3 


வெளியில் உள்ள புள்ளிகளால் பிரதிபலிக்கலாம் . இன்னும் , 
பொதுவாகக் கூறின் , ஒரு ராண்டம் சோதனையின் முடிவில் , 
, ..... k என்ற k விளைவுகளைப் பெற்றால் k அளவை வெளி 
மாமாறிகளாகக் கொண்டு , அவற்றினை k அளவை வெளியில் உள்ள 
புள்ளிகளாகக் கருதலாம் . 


ஒரு 

ராண்டம் சோதனையின் முடிவுகளைப் பிரதிபலிக்கும் 
புள்ளிகளைக் கொண்டுள்ள வெளிக்குத்தான் கூறுவெளி ( Sample 
space ) அல்லது சோதனையின் நிகழ்ச்சி வெளி ( Event space of 
the experiment ) எனப் பெயரிடப் படுகிறது . 


எனவே ஒரு கூறுவெளியின் உறுப்புகள் ஒரு ராண்டம் | 
சோதனையில் இயலுகின்ற எல்லா விளைவுகளாகும் . இந்த உறுப்பு 
களை கூறுபுள்ளிகள் ( Sample points ) என வழங்குகின்றோம் . 
அறுபக்கப் பகடை வீச்சில் { 1 , 2 , 3 , 4 , 5 , 6 } என்ற கணம் ( set ) 
தான் கூறுவெளியாகும் ; கூறு புள்ளிகள் 1 , 2 , 3 , 4 , 5 , 6 என்பன 
வாகும் . 


கூறுபுள்ளிகள் எண்ணத்தக்க அளவினில் அமைந்தால் , 
அதனை எண்ணுறு கூறுவெளி ( Finite sample space ) என்றும் 
எண்ணற்ற 

அமைந்தால் 

எண்ணற்ற கூறுவெளி 
( Infinite sample space ) என்றும் இருவகையாகக் கூறலாம் . 
இங்கு நாம் எண்ணுறு கூறுவெளிகளைப்பற்றி மட்டும் பார்க்க 
விருக்கிறோம் . 


அளவில் 


5. நிகழ்ச்சி 

ஒரு கூறுவெளி என்பது ஒரு கணம் எனக் கண்டோம் . அதன் 
கிளைக் கணங்களில் ( sub sets ) ஒன்று S என்க . ஒரு சோதனை 
நிகழ்த்துகின்றபோது , அதன் விளைவு : என்பது S- ன் உறுப் 
பாகவோ அல்லாமலோ இருக்கலாம் . அது S ஐச் சேர்ந்திருந் 
தால் , S S என்பதால் நிகழ்ச்சி E- க்கு வரைவிலக்கணம் கூறப் 
படுகிறது . எனவே , ஒரு சோதனையின் கூறு வெளி என்பது ஒரு 
கணமாகும் . அக் கணத்தின் கிளைக்கணங்கள் நிகழ்ச்சிகளாகும் . 
எடுத்துக்காட்டாக , ஒரு பகடை வீச்சினில் , ஓர் இரட்டைப் படை 
எண் முகம் விழுவது { 2 , 4 , 6 } என்ற கிளைக் கணமாகும் . இக் 
கிளைக் கணம் ஒரு நிகழ்ச்சியாகும் . இதுபோலவே 3 - க்கு மிகை 
யாக உள்ள முகம் விளைவானால் { 4 , 5 , 6 } என்பது ஒரு நிகழ்ச்சி 
யாகும் . கூறுவெளி 

யென்பதும் 

ஒரு நிகழ்ச்சியேயாகும் . 
வெற்றுக்கணமும் ( null set) ஒரு நிகழ்ச்சியாகும் ; இதனை எனக் 
குறிக்கின்றோம் 


4 


புள்ளியியல் 


ஒரு நிகழ்ச்சிக்குரிய நிகழ்தகவின் வரைவிலக்கணம் 

A என்ற ஒரு நிகழ்ச்சிக்குரிய நிகழ்தகவு , A- யோடு இணைந்த 
கூறுபுள்ளிகளது நிகழ்தகவுகளின் கூடுதலேயாகும் . 

P { A } = z ps 


எடுத்துக்காட்டுக் கணக்கு 

ஒரு நாணயம் இரு தடவைகள் சுண்டப்படுகிறது . மொத்தத் 
தில் ஒரு தலையும் ஒரு பூவும் நிகழ்வதற்குரிய தகவு யாது ? 


இங்கு 
கூறுவெளி = S = { TH ; HH ; HT ; TT } 

அல்லது 

{ (1 , 2 ) ; (2 , 2) ; (2 , 1 ) ; (1 , 1 ) 
நிகழ்ச்சி E = கிளைக்கணம் 

= { TH ; HT } 

அல்லது 

{ ( 1,2) ; ( 2 , 1 ) } 
E- ன் நிகழ் தகவு = P { E } 

P { ( 1 , 2 ) } + P { ( 2,1) 


. 


- 


1 
4 


+ 


1 
4 


2 


படுத்துக்காட்டுக் கணக்கு 

இரு அறுபக்கப் பகடைகள் வீசப்படுகின்றன . இரு பகடை 
களிலும் முக எண்களின் கூடுதல் 7 ஆக அமைவதற்குரிய நிகழ் 
தகவு யாது ? 


-கூறு புள்ளிகள் : 


11 , 
12 , 


21 , 
22 , 
23 , 
24, 


31 . 
3 2 , 
33 , 


41 . 

51 , 
4 2 , 5 2 . 
43 , 53 , 
4 : 4 , 54 , 


61 
6 2 
63 
54 


13 , 
14 , 


34 , 


5 


நிகழ் தகவு 


15 , 
16, 


25 . 
26, 


35 , 
36 , 


45 , 
46 , 


55 , 
56 , 


65 
66 


கூறு வெளி : 


S : 


11 , 


21 . 


31 , 


41 , 


51 , 


61 


1 2 . 


22 , 


32 , 


4 2 , 


5 2 , 


62 


13 , 


23 , 


33 , 


43 , 


53 , 


63 


14 , 


24, 


34 , 


44 , 


54 , 


64 


15 , 


25 , 


35 , 


45 , 


5-5 , 


65 


26 ; 36 ; 46 , 56 . 66 
E : { 61,52, 43, 34, 25,16 } 


16 . 
கிளைக்கணம் : 
P ( E ) = z P ; 

1 
36 


+ 


1 1 1 
+ + 

+ 
36 36 36 


+ 


1 
36 


1 
6 


36 


முக்கிய நிகழ்தகவு மெய்க்கூறுகள் 
கீழ்க்கண்டவற்றை நிறுவனம் தேவைப்படாத 

மெய்த் 
தேற்றங்களாகக் கருதலாம் . 

1. 0 < P ( A ; ) < 1 

2 : P ( S ) = 1 
ஒன்றையொன்று புறக்கணிக்கும் நிகழ்ச்சிகள் 
இரு நிகழ்ச்சிகள் என்பன 

கிளைக் கணங்களாகும் . 
இவ்விரு கிளைக் கணங்களுக்கும் பொதுவான உறுப்புகள் இல்லை 
யெனில் , 

அவை ஒன்றையொன்று புறக்கணிக்கும் நிகழ்ச்சி 
களாகும் . இத்தகு நிகழ்ச்சிகள் ஒரே சமயத்தில் ஒன்றாக நிகழ 
மாட்டா . 
நிகழ்தகவுக்கான சில குறியீடுகள் 
1. P { A } என்பது 

நிகழ்ச்சி A- ன் நிகழ்தகவினைக் 
குறிக்கும் . 

2. P { A1 A , } அல்லது P { An A , } என்பது , ஒரு 
சோதனை நடத்தும் போது A. , A , ஆகிய இரு நிகழ்ச்சிகளும் 
நிகழ்வதற்குரிய நிகழ்தகவினைக் குறிக்கும் . 

3. P { A. + A } அல்லது P { AU A } என்பது ஒரு 
சோதனை நடத்தும் போது A. , A , ஆகியவற்றில் ஒன்று அல்லது . 
மற்றொன்று நிகழ்வதற்குரிய நிகழ் தகவினைக் குறிக்கும் . 


6 


புள்ளியியல் 


4. P { A , | A , } என்பது A , ஏற்கெனவே நிகழ்ந்த நிலையில் , 
A. நிகழ்வதற்குரிய நிகழ் தகவினைக் குறிக்கும் . 


கூட்டுத் தேற்றம் 

P { A , + A , } = P { A } + P { A , } - P { A1 A , } 
நிறுவுதல் 


TAz 


ஒரு சோதனையின் கூறு வெளியினை மேலேயுள்ள படத்தில் 
காட்டியுள்ள புள்ளிகளின் சேர்க்கை பிரதிபலிக்கிறதெனக் கொள் 
வோம் . 

A , நிகழ்ச்சியினை ஒட்டிய கூறு புள்ளிகள் A , பகுதியிலும் , A , 
நிகழ்ச்சியினை யொட்டிய கூறு புள்ளிகள் A , பகுதியிலும் படத்தில் 
காட்டப்பட்டுள்ளன . இரு பகுதிகளுக்கும் பொதுவான புள்ளிகள் 
A , A , என்று குறிப்பிடப்பட்ட பகுதியில் காட்டப்பட்டுள்ளன . 

வரைவிலக்கணப்படி P { A1 + A , } என்பது A1 , A , என்ற 
இரு பகுதியிலும் அடங்கியுள்ள புள்ளிகளின் நிகழ்தகவுகளின் 
கூடுதலாகும் . P { A , } என்பது A , பகுதியில் உள்ள புள்ளிகளது 
நிகழ்தகவுகளின் கூடுதலாகும் ; P { A , } என்பது A , பகுதியில் 
உள்ள புள்ளிகளது நிகழ்தகவுகளின் கூடுதலாகும் . எனவே 
இங்கு P { As } + P { A , } என்பது A1 , A , ஆகிய இரு பகுதி 
களிலும் அடங்கியுள்ள புள்ளிகளின் நிகழ்தகவுகளது கூடுதல் 
என்றாலும் , A , A ; என்ற பொதுப் பகுதியிலுள்ள புள்ளிகள் இரு 
தடவைகள் எண்ணப்படுகின்றன என்பதை எளிதில் காணலாம் . 
அதாவது P { A1 A , } இரு தடவை சேர்க்கப்படுகிறது . எனவே 
P { AL A , } கழிக்கப்பட வேண்டும் . எனவே 

P { A1 + A, } = P { A1 } + P { A , } -P { A , A , } 


நிகழ் தகவு 


7 


1 


கிளைத் தேற்றங்கள் 

1. A. , A , என்பன ஒன்றையொன்று புறக்கணிக்கும் நிகழ்ச்சி 
களானால் , A , A , என்பன இணைப்பற்ற கணங்களாகும் ( Disjoint 
Sets ) . எனவே P { A A , } = (0 ஆகும் . 

எனில் P { A + A , } = P { A } + P { A , } 

2. A. , A. , As என்பன ஒன்றையொன்று புறக்கணிக்கும் 
நிகழ்ச்சிகளானால் , 


P { A1 + A , + As } P { A \ } + P { A , } + P { As } 
இதனையே நிகழ்ச்சிகளுக்கு நீட்ட , 

P { A , + A2 + ... + A + } = P { A1 } + P { A , } + ... 
+ P { A , } 


. நிகழ்ச்சிகளுக்குரிய மொத்த நிகழ்தகவுத் தேற்றம் 


n 


P ( A1 + A2 --... + An ) 


YP ( A ) - JP ( A % Aj) + 


i = 1 


i , j = 1 


n 


P ( A1 A ......An) . 


m - 1 
P ( A ; A ; As ) -..... + ( -1 ) 
i , j ,k = 1 
i + j + k 


நிறுவுதல் 

கூட்டுத் தேற்றத்தின்படி 
P { A + B } = P { A } + P { B } - P { AB } 

இங்கு B என்பது A1 , A , இவற்றில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி 
நிகழ்வதைக் குறிக்குமென்க . 
P { A + A1 + A2 } = P { A } + P { A1 + A , } - P 

{ A ( A. + A , )} 
P { A } + P { A } + P { A } 

- P { A ] Az } - P { AA , + AA , } 
P { A } + P { A } + P { A. } 

P { A \ A , } - P { AA ; } - 
P { AA , } + P { AA , A. } 


- 


- 


8 


புள்ளியியல் 


A = As என வைப்பின் , 
P { A , + A , + As } = P { A , } + P { A , } + P { Ag} 

P { A , A , } - P { A , A , } 

- P { As A , } + P { A , A , A ; } 
எனில் , கணக்கியல் அடுத்தடுத்த முறையால் ( Mathematica ) 
Induction ) , கீழ்க்கண்ட பொதுக் கூற்றினைக் காணலாம் . 


P { A , + A , + ... + A , } = > P { A ; } - XP(A; A , ) + 


i = 1 


P ( A ; A ; 44) -- + (- 1 ) P { A , A , ... A, } 
i , j , k = 1 

i + j + k 


பெருக்குத் தேற்றம் 
P { A \ A , } = P { A } } . P { A , IA } 

= P { A , } . P { AL / A , } 


நிறுவுதல் 

A , உறுதியாக நிகழுகின்ற நிலையில் , A , நிகழ்வதற்குரிய 
தகவினை P { A , TA } குறிக்கும் . இதுபோலவே A உறுதியாக 
நிகழுகின்ற நிலையில் , A , நிகழ்வதற்குரிய தகவினை P { ATA : } 
குறிக்கும் . 

தற்போது A , உறுதியாக நிகழுகின்ற நிலையில் ( படத்தில் Ay 
பகுதியில் உள்ள பகுதியில் இதன் கூறு வெளியாகும் ) A , நிகழ் 
வதற்குரிய தகவினைக் காண , A , கூறு வெளியினைவிடப் பரப்பில் 
குறைந்த புதியதொரு கூறு வெளிப்புள்ளிகளுக்கு நிகழ்தகவுகள் 
பொருத்தப்பட வேண்டும் . இதற்கு A , பகுதியில் உள்ள புள்ளி 
களுக்கு ஏற்கெனவே தரப்பட்டுள்ள தகவு P ; களை நிலை உறுப்பு 
C ஆல் பெருக்கி x ; = Cp ; என்ற நிகழ்தகவினை zx ; = 1 
என அமையுமாறு தரலாம் . 


எனவே 1 


zx ; = Czp ; 
A 

A 
= CP { A1 } 
1 
P { A1 


ஃ C = 


தகவு 


தற்போது * = Cp ; 


K ; 


Pi 


P { A } } 
இவ்வாறு புதுக் கூறு வெளியும் , அதன் புள்ளிகளின் நிகழ் 
தகவுகளும் தீர்மானிக்கப்படுகின்றன : 
எனவே P { A , IA ; } = > * { நிகழ்தகவு வரைவிலக் 

AA, 

கணப்படி 
> 
A , A , 

P { A } 
ஆனால் XP = P { 4 , 4 , } என்பது தெளிவாகும். 

AA, A , 
ஃ P { A / A1 } 

P { A , A , } 

P { A \ } 
ஃ P { A , A , } = P { 41 } . P { A , / A ; } 
இதுபோலவே 
P { A , A , } = P { A , } . P { A / A , } 
எனவும் நிறுவலாம் . 


= 


கிளைத்தேற்றங்கள் 

1. P { AB | C } = P { ATC } P { B | A C } . 
2. P { A B C } = P { A } • P { B | AC } . P { C | A B } 
ஏனெனில் , P { A B C } = P { A ( BC ) } 

P { A } . P { ( BC) | A } 

= P { A } P { B | AC } P { C | AB } 
3. P ( A ) AS An ) = P { A \ } P { A2 | A } . 

P { A8 | A1 A , } ... P { An/ A , As .. An } 


.. 


4. A1 , A , ஆகிய இரு நிகழ்ச்சிகளும் ஒன்று நிகழ்வதைப் 
பிறிதொன்று பாதிக்காத விடுபட்ட நிகழ்ச்சிகளாக ( Independent . 
Events ) அமையுமானால் , 

P { AS | A } = P ( A , ) ஆகும் . 

P { A , | A , } |= P ( A ) ஆகும் . 
எனவே A. , A , என்பன சார்பற்ற நிகழ்ச்சிகளாக அமையுமானால் , 

P { AA } == P { A } . P { A , } 


10 


புள்ளியியல் 


என 


குறிப்பு : P { A4A , } = P { A , } { A , } 

அமையு 
மானால் A ,, A , என்பன இரு சார்பற்ற நிகழ்ச்சிகளாகக் கூறலாம் . 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 
1. A- ம் B- ம் ஒவ்வொருவராக இரண்டு 

பகடைகளை 
வீசுகின்றனர் . 9 ஐ முதலில் வீசுபவர் வெற்றி பெற்றவராவார் . 
முதன் முதலில் A வீசுகிறார் . A , B ஆகியவர்களின் வெற்றித்தகவு 
களைக் காண்க . 


9 ஐப் பெற 3 , 6 ; 4 , 5 ; 5 , 4 ; 6 , 3 என்ற வழிகளில் 
யகடைகளை வீசலாம் . எனவே 9 ஐப் பெறுவதற்குரிய வாய்ப்பு 
4 1 
ஆகும் . 

; 
அதாவது வெற்றிவாய்ப்பு 
36 

8 
தோல்வி வாய்ப்பு 

9 . 


- 


. 


= 


முதலில் A ஐக் கவனிப்போம் . 

A வெற்றி பெற 1 , 3 , 5 ........... என்பன போன்ற வீச்சு வரிசை 
எண்ணிக்கையில் 9 ஐ வீசவேண்டும் . 


1 ஆவது வீச்சில் வெற்றி வாய்ப்பு = 


1 
9 


3 ஆவது வீச்சில் வெற்றி வாய்ப்பு = முதல் தடவையில் A 
தோல்வியும் , 2 ஆம் தடவையில் B தோல்வியும் , 3 ஆம் தடவையில் 
A வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புமாகும் . 


8 
9 


8 
9 


1 
9 


. 


. 


- ( ; ) , 
5 ஆவது வீச்சில் வெற்றி வாய்ப்பு = ( % 

( , ) . , 


.............................. 


................... 


என்பன போன்று பிற . 


ஃ PA 


++ { ; ) ++ ( ; ) + +..... 


நிகழ் தகவு 


} { 1 + ( ; ) + ( ; ) + ..... } 
-- *** 


PB = 1 - PA 


-- 


1 


9 
17 


8 
17 


ஆகும் . 


Ps -னை PA -னைப் போன்று தனியாகவும் காணலாம் . 


2 . n கடிதங்களும் , அவற்றுக்குரிய முகவரியுடன் கூடிய 
1 உறைகளும் உள்ளன . ஒருவர் ராண்டமாக ஒவ்வொரு கடிதத் 
தினையும் ஒவ்வோர் உறைக்குள் போடுகிறார் . எனில் , ( i ) ஒரு 
கடிதம் அதற்குரிய உறையில் வைக்கப்படாத நிலைக்குரிய 
வாய்ப்பைக் காண்க . ( ii ) / கடிதங்கள் மட்டும் அவற்றுக்குரிய 
சரியான உறைகளில் வைக்கப்படுவதற்குரிய வாய்ப்பென்ன ? 


எல்லாக் கடிதங்களும் தவறான உறைகளில் புகுவதற்குரிய 
வழிகளின் எண்ணிக்கை என்க . முதலில் இரு கடிதங்களைக் 
கவனிப்போம் . இவையிரண்டும் ஒன்று மற்றொன்றுக்குரிய உறை 
யினுள் புகுந்துகொண்டால் , எஞ்சிய ( n - 2 ) கடிதங்களும் தவறான 
உறைகளில் புகுவதற்கு வழிகளின் எண்ணிக்கை tn - 2 ஆகும் . 
இரு கடிதங்கள் ஒன்றுக்கொன்று மாறான உறையுள் புக ( n - 1 ) 
வழிகள் உள்ளன . ஒரு கடிதம் மற்றொன்றின் உறைக்குள் 
புகுந்து , அந்த மற்றொன்று இக் கடிதத்தின் உறைக்குள் புகாமலி 
ருக்குமாறு ( n - 1 ) வழிகளில் நிகழலாம் . எனில் , எஞ்சியவை 
In - 1 வழிகளில் தவறான உறையினுள் புகும் . 


n = ( n - 1 ) ( tn - + ( n - ) 
tn- 1 - ta = - [ tr -1- (1-1) ir - 9 ] 

+ [ tn-- ( n - 2 ) ta - 3 ] 


( -1) -2 [ 1-21 ) ] 
ஆனால் 11 = 0 t2 = 1 . 

tn - ntr - 1 = ( --1 ) " 


12 


புள்ளியியல் 


** ---- " 


- 


1 


n = 2 , எனில் 


- ) 


2! 


1 ! 


n = 3 


- 


19 
2 ! 


= 


1 
3 ! 


3 ! 


n = 4 


- 


4 


1 
4 ! 


41 


3 ! 


......... 


1 


n = n 


n ! 


tn - 11 
( n - 1) 1 


n! | 


கூட்டுக . 


+ 


* ----* + ! -...+ -1 " 

{ 1 - +++ -- + - )" } 


( i ) வேண்டிய நிகழ்தகவு 


( -1 ) 


-11 - + --- + -1 
-5 
( 1-1) 


n = 1 


( ii) - கடிதங்கள் nC , வழியிலும் எஞ்சியவை 
களிலும் தேர்ந்தெடுக்கலாம் . 


tn - r 


வழி 


வேண்டிய நிகழ்தகவு = 


nC , ts 

n ! 


நிகழ் தகவு 


13 


|| 


r ! 


# { 1-1 + - + ---- 


( -1) - 
( n - r )! 


} 


3. ஒரு பிரிட்ஜ் சீட்டு ஆட்டத்தில் 4 ஆட்டக்காரர்களில் 
குறைந்தது ஒருவராவது ஒரே சூட்டினைச் சார்ந்த 13 சீட்டுகளைப் 
பெறுவதற்குரிய நிகழ்தகவு காண்க . 


13 சீட்டுகளையும் ஒரே சூட்டில் முதல் ஆட்டக்காரர் பெறும் 
நிகழ்ச்சியை A என்க . இது போன்றே மற்றைய மூவரும் 
பெறும் நிகழ்ச்சிகளை B , C , D என்க . 


இந்த நான்கில் ஏதாவது ஒருவர் வெற்றி பெறுவதற்குரிய 
நிகழ்தகவு P ( A + B + C + D ) ஆகும் . 


4 


தற்போது P ( A ) 


52 CIN 


P ( AB ) 


- 


...... 
P(ABC)= ...... 

ம்... 


2 
5. C18 89 C.8 260,8 


P ( ABCD ) 


C18 


தற்போது 
P ( ABCD ) = z P ( A ) - Z P ( AB ) + z P ( ABC ) - P ( ABCD ) 

ஆனால் P ( A ) = P ( B ) = P ( C) = P ( D ) 
P ( AB ) = P ( BC ) = P ( CD ) = P ( DA ) = P ( AC ) = P ( BD ) 
P ( ABC ) = P ( ABD ) = P ( BCD ) = P ( ACD ) 

P ( ABCD) = 4P ( A ) -5P ( AB) + 4 P ( ABL ) - P ( ABCD ) 


4 


4 


= 4 . 


6 . 


x 


C13 


3 
89 

C. 


+ 


52 C18 


14 


புள்ளியியல் 


4 . 


. ..... ..... 


4 . 


3 


2 


5. ....... 


இதனைச் சுருக்கி விடையைப் பெறலாம் . 


4. n சார்பற்ற நிகழ்ச்சிகளின் தனித்தனி நிகழ்தகவு 
pa , i = 1 , 2 , 3 , ...... 11 ஆகும் . இவற்றில் குறைந்தது ஒரு நிகழ்ச்சி 
நிகழ்வதற்குரிய வாய்ப்பினைக் காண்க . 


முதல் நிகழ்ச்சி நிகழாமைக்குரிய வாய்ப்பு 
2 ஆம் 


1- P1 
= 1 - Ps 


- 


....................... 


......... 


........................................................... 


,, 


3 , 


= 


1 ஆம் 

= 1 - par 
எனவே , ஒரு நிகழ்ச்சி கூட நிகழாமைக்குரிய தகவு 

= ( 1 - P ) ( 1 - r , ) ... ( 1 - p . ) 


இந் நிகழ்ச்சிகள் எல்லாம் நிகழாமல் இருக்கவேண்டும் ; 
அல்லது ஒன்றாவது நிகழ வேண்டும் . எனவே , இவை இரண்டுக் 
கும் உரிய நிகழ்தகவுகளின் கூடுதல் 1 ஆகும் . 


ஃ ஒன்றாவது நிகழ்வதற்குரிய வாய்ப்பு 

= 1 - { ( 1 - P1 ) ( 1 - P ! ) ...... ( 1 - pn ) 


பேயஸ் தேற்றம் ( Bayes Theorem ) 

P ( A ; ) = 0 என்பதற்கேற்ப A1 , A ,, ..... Ar என்பன ஒன்றை 
யொன்று புறக்கணிக்கும் நிகழ்ச்சிகளானால் , B என்ற ஏதாவதொரு, 
ராண்டம் நிகழ்ச்சிக்கு 


P ( B ) 


n 

P ( A :) . P ( B | A ; ) 
i = 1 


நிகழ் தகவு 


15 


நிறுவுதல் 
A1 , A2 , ....... 

....... A , என்பன ஒன்றையொன்று புறக்கணிக்கும் 
நிகழ்ச்சிகளாதலால் , நிகழ்ச்சி B இவைகளில் ஒன்றுடன் மட்டுமோ 
சேர்ந்து நிகழும் . 
எனவே , 
B = , 

A , B U A , BU ... ... U A , B 
P ( B ) = P ( A , B ) + P ( A , B ) + ... + P ( A , B ) 
ஆனால் P ( A ; B ) = P ( Ai ) • P ( B | A ) 


n 


P ( B ) = > P ( A ; ) P (B| A ) 

. 


i = 1 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் 

ஒரு கலத்தினில் 2 நீலப் பந்துகளும் 3 சிவப்புப் பந்துகளும் 
உள்ளன . இரண்டாவது கலத்தினில் 3 நீலப்பந்துகளும் , 2 . 
சிவப்புப் பந்துகளும் உள்ளன . மூன்றாவது கலத்தினில் 4 நீலப் 
பந்துகளும் , 1 சிவப்புப் பந்தும் உள்ளன . கலத்தினைத் தேர்ந் -- 
தெடுக்க , அவை சமவாய்ப்புடையன . ஏதாவது ஒரு கலத்தினில் - 
ஒரு நீலப் பந்தாக எடுப்பதற்குரிய நிகழ்தகவு யாது ? 


A , என்பது முதல் கலம் தேர்ந்தெடுப்பதற்கு நிகழ்தகவு , 


A , 


2 ஆவது 


93 


A3 


3 ஆவது 


, 


எனக் கொள்க . 


நீல நிறப் பந்து எடுக்கும் நிகழ்ச்சியை B என்க . 


இங்கு P ( A ; ) = P ( A , ) = P ( A , ) = 


1 
2 


P ( B / A ) = 2/5 


P ( B / A , ) 


3/5 ; 


P ( B / As ) 


3 


5 


P ( B) = P ( A ) P ( B / A ) + P ( 42 ) P (BA ) + 

P ( As ) P ( B / AS ) 


16 


புள்ளியியல் 


1 


-- 


2 
5 


1 
3 


3 

+ 
3 


. 


. 


4 
5 


3 


3 
5 


2. மேலே கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் ஒரு நீலப் பந்து 
எடுக்கப்படுகிறது . அது முதல் கலத்திலிருந்து எடுக்கப்பட்ட 
நீலப் பந்தாக அமைவதற்குரிய நிகழ்தகவினைக் காண்க 

P ( A | B) காண வேண்டும் . 
P ( AB) = P ( B) . P ( A / B ) 

A = A1 எனக் கொண்டால் 
P ( A , B ) = P ( B ) • P ( Al| B ) 
ஃ P ( A , / B ) P ( A ! B )/ P ( B ) 

P ( A ) . P ( B | AL ) 
F ( A ) P ( BIA , ) + P ( A ,) P ( B| AS ) + P ( As) . P (B | A , ) 

1 2 
31 5 2 
3 

9 
5 ) 


- 


. 


பயிற்சி 


1. A , A , என்ற இரு நிகழ்ச்சிகளோடு இணைந்த கீழ்க் 
-கண்ட நிகழ் தகவுகளின் மதிப்புகளை ஏறுவரிசையில் எழுதுக . 


P ( A ) ; P ( A , A. ) ; P ( A1 + A , ) ; P ( A ) + P ( A , ) 

2. ஒரு சீட்டுக் கட்டிலிருந்து 6 சீட்டுகள் ஒவ்வொன்றாக 
எடுக்கப்படுகின்றன . எடுத்த ஒரு சீட்டு மீண்டும் கட்டோடு 
- சேர்க்கப்பட்டு , பின் சீட்டுக்கட்டு நன்கு கலைக்கப்பெற்று அடுத்த 
சீட்டு எடுக்கப்படுகிறது . அந்த 6 சீட்டுகளில் 4 விட சூட்டினைச் 
சேர்ந்த ஒவ்வொரு சேர்க்கையும் குறைந்தது ஒரு தடவையாவது 
அமைவதற்குரிய நிகழ் தகவு யாது ? 


3. புள்ளியியலில் ஒரு கணக்குத் தரப்படுகிறது . அதனை 

1 1 1 
விடுவிக்க மூன்று மாணவர்களுக்குரிய நிகழ் தகவுகள் 

2 3 4 ) 
ஆகும் . எனில் , கணக்குத் தீர்க்கப்படுவதற்குரிய நிகழ் தகவு 
யாது ? 


உ 


நிகழ் தகவு 


17 


4. ஒரு வழக்கினில் A , B என்ற இருவர் சார்பற்ற சாட்சி 
களாவர் . A உண்மை உரைப்பதற்குரிய நிகழ் தகவு x ஆகும் . 
Bயின் நிகழ்தகவு y ஆகும் . ஒரு வழக்கினில் இருவரும் ஒரே 
மாதிரி கூறுகின்றனர் . இணைந்த இக் கூற்று மெய்யென்பதற்குரிய 

xy 
நிகழ் தகவு 

எனக் காட்டுக . 
1 - x - y + 2xy 


5. முதல் கலத்தில் 1 வெள்ளைப் பந்தும் , 2 சிவப்புப் பந்து 
களும் , 3 கருப்புப் பந்துகளும் உள்ளன . இரண்டாவது கலத் 
தினில் 2 வெள்ளைப் பந்துகளும் , 3 சிவப்புப் பந்துகளும் , 1 கருப்புப் 
பந்தும் உள்ளன . மூன்றாவது கலத்தினில் 3 வெள்ளைப் பந்து 
களும் , 1 சிவப்புப் பந்தும் , 2 கருப்புப் பந்துகளும் உள்ளன . 
ஏதாவது ஒரு கலத்தினை எடுத்து , அதிலிருந்து இரு பந்துகள் 
எடுக்கப்படுகின்றன . அவை ஒன்று சிவப்பாகவும் , பிறிதொன்று 
வெள்ளையாகவும் அமைவதற்குரிய நிகழ் தகவு யாது ? அவை 
யிரண்டும் இரண்டாவது கலத்திலிருந்து எடுக்கப்பட்டனவாகவும் 
அமைவதற்குரிய நிகழ் தகவு யாது ? 


6. ஒரு கலத்தில் 3 வெள்ளைப் பந்துகளும் , 5 கருப்புப் பந்து 
களும் உள்ளன . அவைகளிலிருந்து 4 பந்துகள் வேறொரு 
கலத்திற்கு மாற்றப்படுகின்றன . இப் புதிய கலத்திலிருந்து இரு 
பந்துகள் எடுக்கப்படுகின்றன . அவையிரண்டும் வெள்ளையாகக் 
காணப்பட்டன . இக் கலத்திலிருந்து 3 பந்துகள் எடுக்கப்பட்டால் 
அவைகள் வெள்ளையாக அமைவதற்குரிய நிகழ் தகவு யாது ? 


7. A , B , C என்ற சம திறமையுடைய மூன்று இயந்திரங்கள் 
துப்பாக்கிக் குண்டுகளை உற்பத்தி செய்கின்றன . அவை தவறான 
அளவுடைய துப்பாக்கிக் குண்டுகளை உற்பத்தி பண்ணுவதற்குரிய 

1 1 1 
நிகழ் தகவுகள் முறையே 

5 10 

ஆகும் . ஒரு நாள் உற்பத் 
தியில் ராண்டமாக ஒரு துப்பாக்கிக் குண்டு எடுத்து பரிசோதிக் 
கப்பப்படுகிறது . அது தவறான அளவுடையதாக உள்ளது . 
அது A என்றும் இயந்திரத்தினால் உற்பத்திப் பண்ணப்பட்டதாக 
அமைவதற்குரிய நிகழ் தகவினைக் காண்க . 


10 


P ( A ) 
8. P ( A | AUB) 

எனக்காட்டுக . 

P ( A ) + P ( B ) 
இங்கு P ( AUB ) + 0 . 

A யும் B யும் ஒன்றையொன்று 
புறக்கணிக்கும் நிகழ்ச்சிகள் . 
P ( A , + Ag + 

+ An ) S P ( A ) + P ( A ) + ... + P. ( A ) 
2 


: 18 


புள்ளியியல் 


இங்கு A , என்பன ஒன்றையொன்று புறக்கணிக்கும் நிகழ்ச்சி 
களாக அமைந்தால் , சம உறவு பொருந்தும் . இதனை நிறுவுக . 


என 


9. நான்கு மனிதர்கள் A , B , C , D 

அழைக்கப் 
படுகின்றனர் . அவர்கள் சரியாக அமர்வதற்குரிய நாற்காலிகளும் 
முறையே A , B , C, I) எனக்குறிக்கப்படுகின்றன . எந்தவொரு . 
மனிதரும் , அவருக்குரிய சரியான நாற்காலியில் அமராமலிருப்பதற் 
குரிய நிகழ்தகவு காண்க . 


10. ஒருவர் ஐந்து கடிதங்களையும் , ஐந்து உறைகளின் மீது . 
அவற்றுக்குரிய முகவரிகளையும் எழுதுகிறார் . முகவரி எழுதப்பட்ட 
பக்கம் கவிழ்த்தப்பட்டு , கடிதங்கள் உறைக்குள் புகுத்தப் 
படுகின்றன . எக்கடிதமும் அதற்குரிய சரியான உறைக்குள் 
வைக்கப்படாமலிருப்பதற்குரிய நிகழ்தகவைக் காண்க . 


ஒரு புள்ளியியல் மாறியின் எதிர்பார்த்தல் : 

ஒரு புள்ளியியல் மாறியின் எதிர்பார்த்தல் ( Expectation of a 
variate ) என்றால் என்ன வென்பதை இங்குக் காண்போம் . 
x என்பது ஒரு தொடர்பற்ற புள்ளியியல் மாறியென்க .. அது ; 
பெறத்தக்க மதிப்புகள் ஒன்றையொன்று புறக்கணிக்கும் 
தன்மையில் அமைந்த x ; ( i = 1 , 2 , 3 , m) ஆகும் . எனில் 
x- ன் கணக்கியல் எதிர்பார்த்தல் 


E ( x ) 


SP ; x ; என்பது வரையிலக்கணமாகும் . 


x என்பது ஒரு தொடர்ந்த புள்ளியியல் மாறியானால் , அதன் 
கணக்கியல் எதிர்பார்த்தல் 


E ( x ) = 


J x ( x ) .dx ஆகும் ; 


இங்கு த ( x ) என்பது நிகழ்தகவு அடர்த்திக் கோவை அல்லது 
அலைவெண் கோவையாகும் . 


குறிப்பு : * = E ( 3) ; 72 = E (x - X ) என்பது தெளிவாகும் . 


கூட்டுத்தேற்றம் : 

புள்ளியியல் மாறிகளின் கூடுதலுக்குரிய கணக்கியல் எதிர் 
பார்த்தல் , அம்மாறிகளின் கணக்கியல் 

எதிர்பார்த்தல்களின் 
கூடுதலுக்குச் சமமாகும் . 


நிகழ் தகவு 


19 


நிறுவுதல் : 

முதலில் , x , y என்ற இரு மாறிகளைக் கவனிப்போம் . 


x எடுத்துக் கொண்ட மதிப்பு x;, i 


1 , 2 , 

...... m என்க ... 
1 , 2 , 


92 


yj , j 


எனவே ( x + y ) என்ற மாறியானது x + y ; என்ற mn 
மதிப்புகளைப் பெறும் . 


x ; என்பதற்குரிய நிகழ்தகவு P ; யெனவும் 


93 


Pi 


x ; + y ; ,, 


P. 


கொள்க . 


9 


n 


E ( x + y ) = 


* 


* 


( x + y ; ) PJ 


i = 1 


m 


ΣΣ 


x , P ; j + 


i = 1 i = 1 


yj Pij 
i = 1 , 


= z xi ( z Pix) + z y ( z pi ;) 

j 


-- 


2 xi.pi + 2 y : ps 

* 


-- 


E ( xi ) + E ( y ;) 


இதனை : மாறிகளுக்கு நீட்டினால் நாம் பெறுவது 
E ( x + x , + + xn ) E ( x ) + E ( 19 ) + 
இது போன்றே தொடர் மாறிகளுக்கும் நிறுவலாம் . 


E ( xn ) 


பெருக்கல் தேற்றம் : 


புள்ளியியல் மாறிகளின் பெருக்கற் பலனுக்குரிய கணக்கியல் 
எதிர்பார்த்தல் , அம்மாறிகளது எதிர்பார்த்தல்களின் பெருக்கலுக் 


குச் சமம் . 


20 


புள்ளியியல் 


கையாண்ட 


கூட்டுத் தேற்றத்தினில் 
கொண்டால் , 


குறியீடுகளையே 


E ( xy ) == z x ; y ; Pi P ; 

j 


= z z ( x ; p ; ) ( y ; p ; ) 


= z x ; P; 3 yj P ; 
i 

j 


= x E 


= z x ; p ; E ( y ) 

i 


= E ( y ) z x ; p ; 


y) * 


E ( y ) E ( x ) = E ( x ) E ( 1 ) 
இதனையே n மாறிகளுக்கு நீட்டினால் நாம் பெறுவது , 
E ( x ) *, 

xn ) = E ( 1 ) E ( x , ) ... E ( x . ) 
இவ்வாறே , தொடர்ந்த மாறிகளுக்கும் நிறுவலாம் . 


பயிற்சி 
1. ஒரு போட்டியில் பரிசுத்தொகை ரூ . 11 ஆகும் . பகடை 
வீச்சில் அறுமுகப்பகடையை 

வெற்றியென்பது 
போட்டியாகும் . முதன் முதலாக A யும் , பின்பு B யுமாக வீசு 
கின்றனர் . ஒவ்வொருவரின் எதிர்பார்த்தலைக் கணக்கிடுக . 


வீசுவது 


2. சார்பற்ற சோதனைகள் தொடர்ந்து நிகழ்த்தப் படுகின்றன . 
முதல் வெற்றிக்கு முன்பாக ஏற்படும் தோல்விகளின் எதிர்பார்த்தல் 
1 - P 

என நிறுவுக . இங்கு p என்பது முதல் சோதனையில் 
P 
வெற்றிக்குரிய நிகழ்தகவாகும் . 


3. ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து ஒருவன் ஒன்றன்பின் ஒன்றாகச் 
சீட்டுக்களை எடுக்கிறார் . இவ்வாறு எல்லா ஏஸுகளையும் பெறும் 
வரை எடுக்கிறார் . 

எனில் எத்தனை சீட்டுக்கள் அவர் எடுக்க 
வேண்டியிருக்குமென எதிர்பார்க்கப்படுகிறது ? 


4. A , B , C , D என்ற நால்வர் வரிசையாக ஒரு சீட்டுக் 
கட்டினை வெட்டி வெட்டிவைக்கின்றனர் , முதன் முதலாக 


நிகழ் தகவு 


21 


ஸ்பேடினை வெட்டிவைப்பவர் பரிசுத்தொகையாகிய ரூ .175 ஐப் 
பெறுகிறார் . அந்த 

அந்த நால்வர் கணக்கியல் எதிர்பார்த்தல்களைக் 
காண்க . 


5. X என்பதன் அடர்த்திக் கோவை f ( x ) கீழ்க்கண்டவாறு 
வரையறுக்கப்படுகிறது . எனில் E ( X ) யைக் காண்க . 


x < 0 ல் ) 


0 < x < 1 ல் x 


f ( x ) 


1 < x < 3 ல் 


3 ல் 3 - x 


4 


x S 3 ல் ) 


ராண்டம் மா 
மாறி 


ராண்டம் சோதனை , ராண்டம் மாறி என்பவை என்ன 
வென்பதை முன்பே கண்டோம் . முடிவுகளை முன்னதாகவே 
தீர்மானிக்க இயலாச் சோதனைக்கு ராண்டம் சோதனையெனவும் , 
அதன் விளைவிற்கு ( outcome ) ராண்டம் மாறியெனவுப் கண்டோம் . 
மேலும் தொடர்பற்ற மாறி , தொடர் மாறி என்ற இருவகையினைப் 
பற்றியும் முன்னர் கண்டோம் . x என்றமாறி x ;, i = 1 , 2 , ... n 
என்ற மதிப்புகளைப் பெறுவதாகக் கொள்வோம் ! X ; களின் 
நிகழ்தகவுகள் p ; என்க . எனில் P. என்ற நிகழ்தகவுகளோடு 
கூடிய x ; களின் குழுவினை , ஒற்றைமாறி நிகழ்தகவுப் பரவல் 
( univariate probability distribution ) என அழைக்கப்படும் . இங்கு 
x ; என்பன தொடர்பற்ற மதிப்புகளாகையால் , இதனை தொடர்பற்ற 
நிகழ்தகவுப் பரவல் எனவும் அழைக்கின்றோம் . 

ஒரு 
அலைவுப்பரவலைப் போன்றதேயாகும் . எனவே இதன் இயல்பு 
களும் அலைவுப் பரவலின் இயல்புகளை ஒத்தவை என்பது இங்கு 
குறிப்பிடத்தக்கது . இதன் அமைப்பு வருமாறு : 

* : T1 39 38 


P;: 


Pi Pa 


Psaaaa ..... 


pa 


பரவல் கோவை 

( என்பது ஒரு ராண்டம் மாறி என்க . நேர்கோடு R- ல் 
S = ( - 0 < ts x ) என்பது ஒரு கணம் என்க . 

ஃ P (S ) = P [ S : ( - > < x ) ] 
P ( S ) - ன் மதிப்பு x- ன் மதிப்பினைப் பொருத்ததாகும் . இது 1 - ல் 
ஒரு கோவையாகும் . அதனை F ( x ) எனக்குறிப்பிடுவோம் . 

எனவே F ( x) = P ( Sx ) 
இந்த F ( x ) ற்குப் பரவல் கோவை ( Distribution function ) 
அல்லது குவிவு பரவல் கோவை ( Cumulative distribution 
function ) எனப் பெயராகும் . 


-- 


ராண்டம் மாறி 


23 


x- ன் மதிப்பு மிகமிக F ( x ) ன் மதிப்பும் மிகுப்படும் . ஒற்றை 
அளவு தளத்தினில் R- ல் உள்ள ஒவ்வொரு கணம் S- ற்கும் , அதன் 
நிகழ்தகவாக P ( S ) பெறமுடியும் . R- ன் முழுதளத்திற்கும் நிகழ் 
தகவு P ( R ) = 1 என்பது 

என்பது தெளிவாகும் . எனவே ஒரு மூல 
அளவை ( unit ) கனப்பொருள் ( mass ) R- ன் முழுவதற்கும் 
பரவியிருப்பதே நிகழ்தகவுப் பரவலெனக் கருதலாம் . 


F ( +00 ) = P ( R ) = 1. F ( - ) = P ( r ) = 

0. என்பது 
தெளிவாகும் . இங்கு வெற்றுக்கணம் F ( x ) என்பது x- ற்கு 
இடது 

பக்கத்தில் கனப்பொருள் பரவியுள்ள தன்மையைத் 
தீர்மானிக்கிறது . 


x- என்பது ஒரு தொடர்பற்ற ராண்டம் மாறி என்க . அதன் 
நிகழ்தகவுக் கோவை f ( x ) கீழே தரப்பட்டுள்ளது . 


| 


0 


1 


2 


x : 


3 


4 


f ( x ) : 


1 
8 


CON 


1 
8 


4 
8 


co| 


f ( x ) = 0 ( ஏதோ வேறொறு மதிப்பில் ) 


மேலே கண்ட பட்டியலிலிருந்து குவிவு நிகழ் தகவுகளைக் 
காணலாம் . 


- 


F ( 0 ) 


1 
8 


= 


P ( x < 0 ) 


1 


+ 


2 
81 


3 
8 


- 


P ( x < 1 ) 


F ( 1 ) 


E 


IN 


81 


3 


F ( 2 ) 


P ( x s 2 ) 


+ 


3 
8 


6 
8 


F ( 3 ) 


P ( x S 3 ) = 

8 


+ 


1 
8 


7 
8 


7 
8 


F ( 4 ) 


P ( x < 4 ) 


- 


+ 


1 
8 


1 . 


24 


புள்ளியியல்- 


எனவே குவிவுப் பரவல் கீழ்க்கண்டவாறு தரப்படுகிறது . 


0 


1 


2 


3 


4 


7 


F ( x ) : 


1 
8 


3 
8 


6 . 
8 


1 


loo 


) 


இதனை வரைப்படத்தில் அமைத்து மாணவர் காணவும் . 


ஒரு தொடர் ராண்டம் மாறியின் பரவல் கோவைக்குரிய 

F ( x ) வரைப்படம் ஒரு வளைகோடாக அமையும் . இந்த 
வளைகோடு மிக மெல்லியதாக அமையும் . மீப்பெரும் y தூரம் 
ஒன்றாகவும் மீச்சிறு ) தூரம் 0 ஆகவும் அமையும் . ராண்டம் மாறி 
x- ன் நிகழ் தகவு கோவைக்கேற்ப இதன் வடிவம் அமையும் . 
இது கீழ்க்கண்ட இயல்புகளை பெற்றிருக்கும் . 


1. 0 < F ( x ) < 1 
2. F ( - 00 ) = 0 


3. F ( + co ) = 1 


|| 


4. F ( x ) என்பது ஒரு வளர்ந்து செல்கிற நேர்மையற்ற 
கோவையாகும் . 


5. வலப்புறத்தில் தொடர் கோவையாக அமையும் . 


அடர்த்திக்கோவை 

மேலே கண்ட இயல்புடைய F ( x ) என்பது ஓர் தொடர் 
கோவையாக அமைந்து , ( x ) = 4F (x ) என்பது ஏறத்தாழ R- ல் 

dx 
எல்லாவிடத்திலும் நிலைத்திருக்குமானால் , f ( x ) என்பது x- ன் 
அடர்த்திக்கோவை ( Density function ) அல்லது நிகழ்தகவுக் 
கோவை ( Probability function ) என வரையிலக்கணம் வகுக்கப் 
படுகிறது . 


தற்போது 

f ( u ) - யை P (us / su + du) என எழுதலாம் . 


பரம = P [ 5 ] 


HSx 


ராண்டம் மாறி 


25 


( அ - து ) / f ( u ) du = P [ { < x ] 


-00 


= f ( x ) 


எனவே அடர்த்திக் கோவையினைத் தொகையீடு செய்து 
பரவல் கோவையினைப் பெறலாம் . 


y = f ( x ) என்பது அலைவெண் வளைவுகோடு அல்லது நிகழ் 
தகவு அடர்த்தி வளைகோடு என்றும் y = F ( x ) என்பது பரவல் 
வளைவு கோடெனவும் அழைக்கப்படுகின்றன . 
அடர்த்திக் கோவையின் இயல்புகள் 


( என்பது ஓர் தொடர் ராண்டம் மாறி ஆக இருக்குமாயின் , 


1. I f ( x ) .dx = 1 


b 
2. I f ( x ) dx என்பது y = f ( x ) , x = a , x = b என்பன 


வற்றுக்கிடையேயுள்ள பரப்பாகும் . 


3. P ( x , sxso ) == / f ( x ) dx 


4. P { re < I *1}- /*/ 


-x0 
4. P {x . < / x ] } = I f ( x ) .dx + I f ( x ) .dx 

Xo 


1 என்பது ஒரு தொடர்பற்ற ராண்டம் மாறியாக அமையும் 
மாயின் , 


1. > 
> f ( x ) = 1 
2. P {x, sxs « } = > f ( x ) 


Sxso 


* < x < o 


3. P { xo Ix | } = > f ( x ) + > * ) 


sx - 


< xs0 


26 


புள்ளியியல் 


ஒரு கோவை ஒரு ராண்டம் மாறியின் அடர்த்திக் கோவை 
யெனக் காண , கீழ்க்கண்ட இயல்புகளை 

பெற்றிருக்க 
வேண்டும் : 


1 . 


x- ன் எல்லா மதிப்புகளுக்கும் f ( x ) 20 


2. > f ( x ) = 1 அல்லது 

f ( x ) = 1 அல்லது f ( x ) .ax = 1 


oSxso 


எடுத்துக் காட்டுக் கணக்கு 


0 < x $ 1 


3 - x 


f ( x ) 


. 


1 < x < 3 


0 , 


x- ன் பிற மதிப்புகளில் 


இந்த f ( x ) ஓர் அடர்த்திக் கோவையாகுமா யென்பதை 
ஆய்க . அதனுடன் பொருந்திய பரவல் கோவையினைக் காண்க . 


( i ) x- ன் எல்லா மதிப்புகளுக்கும் (x) 20 என்பது தெளி 
வாகும் . 


( ii ) தற்போது , 

0 


1 


3 


00 


| f(x)-dx = 1 


0.dx + 


s 


x dx + 


- ax + ) 


Soodx 


4 


3 


-++[ : ]+[ * --- 


- } + ( ? - ) - ( - 1) -1 


எனவே f ( x ) என்பது ஒரு அடர்த்திக் கோவையாகும் . 


( ii ) தற்போது F ( x ) = / 1 ( x ) .ds 


-00 


ராண்டம் மாறி 


27 


U 


- < * 50-60 F ( x ) 


S 


0.dx 


0 ( * S1-60 


F ( x ) = 5 0.dx + 


S 


x . dx = 

2 


: 


0 


1 


1 < * s3-60 F ( x ) 


0.dx + S 


x dx + 


+ S 


dx 


. 


4 


0 


Oto 


+2+ 

43 


3x 


2 


+ 


5 
8 


= ; + :[ ( x - * ) - (3-1)] 
= + (33–53) 

-- $ + ( 3* - * ) 
F ( x ) = 50.dx ++ S( +* + 7 .*s + fo.co 


3 SX < 0-66 , 0 


1 . 


67 sur Gou 


[ 0 , 


F (x ) 


0 < x < 1 


2 


- $ + (3*- * ) . 1 < 453 


1 , 3 SX < 0 . 


28 


புள்ளியியல் 


பயிற்சி 
1. கீழ்க்கண்டவை அடர்த்திக் கோவைகள் தானா என்பதை 
ஆய்க . அவ்வாறிருப்பின் அவையோடு பொருந்திய பரவல் 
கோவைகளைக் காண்க . 


1 
4 


= 1 


( i ) f ( x ) 


1 


2 


2 , 


0 , பிற x- ல் 


" 


1 
3 


- 
1 


9 


(ii) f ( x ) 


1 
3 


: 0 


1 


-- 


- 


5 


3- * 


0 வேறு x- ல் 
x, 0 < xs1 , 


( iii ) 


f ( x ) = 


2 


x , 1sx < 2 


0 , வேறு x- ல் 


- 


. 


2. f ( x, 8 ) = 0 erer என்பது 0 < x < 0 என்ற இடை 
வெளியிலும் , வேறு -ல் f ( 3 , 0 ) = 0 எனவும் தரப்பட்டுள்ளன 
G என்பது 0 > 0 என்றவாறும் , ஒரு நிலை உறுப்பாகவும் தரப் 
பட்டுள்ளது . எனில் f ( x, 6 ) என்பது ஒரு அடர்த்திக் கோவை 
யாக அமையுமென நிறுவுக . 

3. ஒரு பரவல் கோவை F ( x ) கீழ்க்கண்டவாறு தரப்பட் 
டுள்ளது . 

2x3 





5,0 < x $ 1 


F ( x) = 


- + ( 3x - 3 ), 1 << s2 


1 , x 2 


ராண்டம் மாறி 


29 


இதற்குரிய அடர்த்திக் கோவை f ( x ) - ஐக் காண்க . f ( x ) , 
F ( x ) - க்குரிய வரைபடங்கள் வரைக . 


4 . 


1 
8 


- 2 


. 


( x ) 


2 
8 | 


-1 


3/8 , x = 0 


2/8 , x = 2 


. 


0 

வேறு x- ல் 
எனில் ( 1 ) F ( x ) ( 2 ) F ( 0) - F ( - 1 ) ( 3 ) P { x > , 0 } ஆகிய 
வற்றின் மதிப்புகளைக் காண்க . 


ராண்டம் மாறியின் விலக்கப் பெருக்குத் தொகைகள் 
x என்ற ஒரு தொடர்பற்ற மாறிக்கு , A- யோடு பொருந்திய 

1 

k 
k- ஆவது விலக்கப் பெருக்குத் தொகை 

; ; 


MYf ; ( x ; - A ) 
* f ( x - sha 


1 
என்றும் , x என்ற தொடர்மாறிக்கு , அது 

N 


இங்கு f : என்பது அலை 


என்றும் முன்னர் கண்டோம் . 
வெண்ணாகும் . 


இதனை , எதிர்பார்த்தல் குறியீடுகளில் அமைத்தால் , A- யோடு 

k 
பொருந்திய k- ஆவது விலக்கப் பெருக்குத் தொகை E7 ( x 

- A ) 


இங்கு f ( x ) என்பது ஒரு அடர்த்திக்கோவையாகும் . 


எனவே , 


- 00 இங்கு f ( x ) ஒரு அடர்த்திக் கோவை 


| f(s ) ( x - A ) dx . 

• 

E {(x- #y } 
இதுபோலவே " = E {{ ( x - xy } 


= E 


30 


புள்ளியியல் 


தேற்றம் 


* = E ( 3 ) 


நிறுவுதல் 


E ( x ) = / x • f ( x ) • dx = r . 


தேற்றம் 


H = x 

E ( x 2 ) - 1 


நிறுவுதல் 


1. = E { ( x - ) } 
= E { x - 2xx + x3 } 

E ( x 2 ) - 23 E ( x) + E ( x ) 
= E ( x2 ) - 2x + x3 

E ( 3 ) - 2 


தேற்றம் 

( ax + b ) - யின் பரவற்படி = a * , x- ன் பரவற்படி 
நிறுவுதல் : 


*-ன் பரவற்படி = us = E { ( x - x ) } 
(ax + b )-யின் பரவற்படி = E [ { ( ax + b ) -x } ] 

{ x = ax + b- யின் 

கூட்டுச் சராசரி } 
E { [ ( ax + b ) - aE ( x ) - b ] } 

E { a * [ x - E ( x ) ]" } 
= a E { ( - E [ x ] ] ? } 

a E { ( x - ) } 
= a . -ன் பரவற்படி . 


பல புள்ளியியல் மாறிகளின் பரவல் 


ஒரே மாறிக்குரிய நிகழ்தகவுப் பரவலைச் சென்ற அத்தியா 
யத்தில் கண்டோம் . தற்போது ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளின் 
நிகழ்தகவுப் பரவலைக் காண்போம் . இவற்றிலும் , தொடர் பரவல் , 
தொடர்பற்ற பரவெலென , தொடர் மாறிகள் , தொடர்பற்ற மாறி 
களுக்கேற்ப இருவகையுண்டு . K ராண்டம் மாறிகளின் நிகழ் 
தகவுக் கோவை ( Probability function ) f ( x , x ,, xg , .......xka ) 
ஆகும் ; இங்கு 9 என்பது பரவலின் 

எல்லாச் சுட்டெறுப்புக் 
களுக்காக ( Parameters ) நிற்கிறது . X } , X , என்ற இரு மாறி 
களுக்குரிய நிகழ்தகவுக் கோவை f ( x1 , x ,, 9 ) என்ற வடிவில் 
அமையும் . 


இரட்டை மாறிப்பரவல் ( Bivariate Distribution ) 


இரு மாறிகளின் மதிப்புகளும் , அவற்றின் நிகழ்தகவுகளும் , 
அம்மாறிகளின் நிகழ்தகவுப் பரவலாக அமையும் . ஒரு நாண 
யத்தை இரு தடவைகள் சுண்டுவோம் . 


விளைவுக் கணம் = 


{ HH ), ( HT ) , ( TH ) , TT ) } . 


இங்கு 

H என்பது 
குறிக்கும் . எனில் , 


தலையையும் , 


T என்பது 


பூவையும் 


1 
P 

4 
தலையின் எண்ணிக்கை x எனவும் , பூவின் எண்ணிக்கை. 
y எனவும் இருமாறிகளாகக் கொண்டால் x = 0, 1 , 2 , y = 0 , 1 , 2 
ஆகும் . 


32 


புள்ளியியல் 


எனவே , 


1 


2 
4 


x = 1 


Y = f ( x ) = 


. 


1 
4 


x = 2 


0 


வேறு x- ல் 


1 
4 ) 


y = 0 


2 


y = 1 


Y = g (y ) 


1 
4 


y = 2 


0 


வேறு y- ல் 


f ( x , y) என்பது X, Y- ன் சேர்ந்த நிகழ்தகவுக் 
யாகும் . 


கோவை 


- 


y 


0 


1 


2 


0 


0 


0 


1 
4 


1 
4 


1 


0 


1 
2 


0 


1 
2 


2 


1 
4 


0 


0 


1 
4 


1 
4 


1 
2 


1 
4 ) 


பல புள்ளியியல் மாறிகளின் பரவல் 


33 


f (x , y ) 


1 
* = } , y = 0 - ல் 

4 


4 


1 , y = 1 - ல் 


1 
2 


2 - ல் 4 


- 


-- 


வேறு x , y களில் ) 


என்வே நிகழ்தகவுப் பரவல் 


( f ( 0 , 2 ) 


1 
4 


* 


f ( 1 , 1 ) 


= 


1 . 
2 


f ( x , y ) 


f ( 2 , 0 ) 


- 


1 
4 . 


f ( f , y ) = 0 வேறு மதிப்புகளில் 


ஓரப்பரவல் ( Marginal distribution ) 

மேலே கண்ட இரு வழிப்பட்டியலில் ஓரங்களில் உள்ள 
2 f ( x , y , z f ( x , y ) என்பன முறையே Y , X களின் தனித்தனி 

y 
நிகழ்தகவுப் பரவலாகும் . இங்கு , என்பது x- ஓடு பொருந்திய 


பொருந்திய கூட்டலையும் 


கூட்டலையும் , , என்பது y- யோடு 

y 
காட்டுகின்றன 


எனவே , X ன் ஓரப்பரவல் 


if ( x ) = ) f (x , y ) 


{ 


x , y என்பன தொடர் 
பற்ற மாறிகளானால் 


} 


y 


= 


| 1 ( x , y ) ty. { 31) என்பன தொடர் 


} 


3 


34 


புள்ளியியல் 


இதுபோலவே Y- ன் ஓரப்பரவல் 

{ x , y என்பன தொடர் 
பற்ற மாறிகளானால் 


_f ( x , y) 


} 


* 


= 


= f( x,y) dx 


{ 


| x , y என்பன தொடர் 
மாறிகளானால் 


} 


எடுத்துக் காட்டுக்கணக்கு 

X , Y ஆகியவற்றின் இணைந்த பரவல் வருமாறு : 


27 ) 


if( 0 , 1 ) = > 100. 2 ) - 27 f(o, 3 ) = ? 
( 1,1 ) = 2 f(1,2 ) 

2 : / ( 1 , 2 ) - 1 + f(1, 3 ) = 1 
T ( 2 . 1 ) = * : 1 ( 2,2 ) = 2, 1 ( 2 , 3 ) - 2 


x , y- ன் வேறு மதிப்புகளில் f ( x , y ) = 0 எனில் X , Y ஆகிய 
*வற்றின் ஓரப்பரவல்களைக் காண்க . 


இதற்குரிய இருவழிப்பட்டியல் வருமாறு : 


0 


1 


y 


2 


3 


0 


0 


0 


0 


0 


- 


| 


1 


1 
27 


2 
27 


1 
27 ) 


0 


4 
27 


i 


2 


5 
27 


4 
27 


2 
27 


11 


0 


27 


3 


6 
27 


4 
27 


2 
27 


0 


12 
27 


12 


110 
27 


5 
27 


0 


27 


| 


பல புள்ளியியல் மாறிகளின் பரவல் 


: 35 


4 


12 
x = 0- ல் 

27 


y = 1 - ல் 

27 


x = 1 - ல் 


10 
27 


* 


11 
2 - ல் 

27 


f ( x ) = 


g ( y ) = 


2 - ல் 


12 ) 


51 
27 


y = 3 - ல் 


27 ) 


வேறு x- ல் 0 


வேறு y- ல் 0 


எடுத்துக் காட்டுக் கணக்கு 

x > 0 , y > 0-5 k e - x - 2y 
f ( x , y ) 
வேறு இடங்களில் ) 

என்பது 


- 


ஒரு அடர்த்திக்கோவை . X , Y- ன் ஓரப்பரவல்களைக் காண்க . 


f ( x , y ) என்பது ஒரு அடர்த்திக் கோவை 


00 


s 


I f(x,y) dx dy = 1 . 


-ஃ 


S 


| ker-2 


1 . 


i . e . 


e - Ydy = 1 


= 1 


( அ.து ) k ) = 1 . 


ஃ k = 2 . 


x > 0 , y > 0- ல் 2 - x - 1y 


ஃ f ( x , y } = 


( 


வேறு இடங்களில் ) 


00 


X- ன் ஓரப்பரவல் = f ( x ) = 


2 


2c-- 3y dy 


36 


புள்ளியியல் 


= c r.dy = 


0 


இது போலவே Y- ன் ஓரப்பரவல் 


2e- x- 2y dx 


1 


- 
----- 

{ 
8 ( ) ) = { 


x > 0 - ல் e - x 


ஃ f ( x ) = 


வேறு x- ல் ) 


y > 0- ல் 2e - 2y 


வேறு y- ல் 0 . 


நிபந்தனைப் பரவல் ( Conditional Distribution ) 
X , Y என்ற 

ராண்டம் மாறிகளுக்குரிய நிகழ் தகவுக் 
கோவை f ( x , y ) ஆக இருக்குமானால் , y = a என்று கொடுக்கப் 
பட்டுள்ள நிலையில் , 


X- ன் நிபந்தனைப் பரவல் = f ( x | y = a) 


1 


- 


f ( r , y ) 
8 ( y ) 


என வரையிலக்கணம் தரப்படுகிறது . 


இது போலவே x = b என்று தரப்பட்டுள்ள நிலையில் 
Y- ன் நிபந்தனைப் பரவல் = f ( y | x = b ) = f(x, y) 

| 


எடுத்துக் காட்டுக் கணக்கு 

இதற்கு முன் எடுத்துக்காட்டப்பட்ட கணக்கில் , y 
என்ற - நிலையில் X- ன் நிபந்தனைப் பரவலையும் , x == 0 என்ற 
நிலையில் Y- ன் நிபந்தனைப் பரவலையும் காண்க . 


= 2 


பல புள்ளியியல் மாறிகளின் பரவல் 


37 


y = 2 என்ற நிலையில் , X- ன் நிபந்தனைப் பரவல் 


= f ( x | y = 2 ) = 

f ( x, y ) 
g ( y ) 


15 


= 2 


( அ - து ) f ( x | y = 2 ) = 


- 


5 11 
0 ல் 

27 | 27 


11 


X - 


: 1 ல் 


4 . 11 
27 27 


4 
11 


2 11 
x = 2 ல் 

27 | 27 


2 
11 


வேறு x ல் ) 


x = 0 என்ற நிலையில் Y- ன் நிபந்தனைப் பரவல் 


= f ( y | x = 0) = f (x, y) 


X = 0 


x | - 

y = 1 ல் ) 27 

11-1 


f ( y | x = 0 ) 


- 


y = 2 60 


5 12 
27 | 27 


- 


5 
12 


y 


= 


6 
3 ல் 

27 


12 
27 


வேறு y ல் 0 


எடுத்துக்காட்டுக் கணக்கு 

3 
f ( x, y ) ( x + 1 ) e , 0 1 / 1 , y > 0 


= 0 , வேறு மதிப்புகளில் 


y = 1 என்ற நிலையில் X- ன் நிபந்தனைப் பரவலையும் , 


1 


1 என்ற நிலையில் Y- ன் நிபந்தனைப் பரவலையும் காண்க 


38 / 


புள்ளியியல் 


தற்போது , ss k ( x + 1 ) e -rdx dy = 1 

k ( + ) 
0 


( அ.து ) k . ( x + 1 ) . de 


fr + y- t -4 


( அ.து ) k - 


3 
2 


k = 2/3 .. 


을 
* f ( x , y ) = ? ( x + 1 ) - 


தற்போது , 


2 


8 ( y ) = f(x, y ) & x = 

-- fr+ ya 
-- . . 


X ன் நிபந்தனைப் பரவல் = f ( x | y = 1 ) 


f (x, y ) \ y 


g ( y ) 


2 

( x + 1 ) e 
3 


e - 1 


( x + 1 ) 


இதுபோலவே Y ன் நிபந்தனைப் பரவல் மாணவர் கண்டு கொள்க . 


பயிற்சி 
1. ஒரு இரட்டை மாறி நிகழ் தகவுப் பரவல் வருமாறு : 
1 3 

2 
f ( -1, 0 ) 

1 ) 
15 15 ; 

15 : 


பல புள்ளியியல் மாறிகளின் பரவல் 


39 


/ ( 0 , 0) = 3 

7 : 1 ( 0. 1 ) = 3 / 00 , 2 ) = 1 
1 (1, 0 ) = - 1 ( 1 , 1 ) = + 1(1, 2 ) = 2 


வேறு x , y மதிப்புகளில் f ( x , y ) 


-- 


0 . 


இதன் ( 1 ) X , Y களுக்குரிய ஓரப் பரவல்களையும் , 

( 2 ) y = 2 என்ற நிலையில் X ன் நிபந்தனைப் பரவலையும் , 
( 3 ) x = 0 என்ற நிலையில் Y ன் நிபந்தனைப் பரவலையும் 

காண்க . 


2 . 


x < 0 , y < 0 ல் 0 


| 
| 


1 


10 , y 


0 ல் 


12 


f ( x, y ) - 


x == 1 , y == () ல் 3/12 


0 , y = 1 ல் 4/12 


x = 


1 , y = 1 ல் 6/12 


0, 


2 ல் 7/12 


x = 7 , 1 y7 , 2 ல் 1 
எனில் X , Y களின் ஓரப் பரவல்களைக் காண்க . மேலும் , x = 0 
என்ற நிலையில் Yன் நிபந்தனைப் பரவலையும் காண்க . 


3. f ( x ) 


{ 

0 < x < 10 ? ( x + 1 ) 


பிற ஜல் ) 


என்பது X- ன் அடர்த்திக் கோவை . 


பிற பல் ) 
என்பது Y ன் அடர்த்திக் கோவை . 


எனில் P { y > 2 } 


1 
2 


5 
6 


E - 2 என நிறுவுக . 


40 


புள்ளியியல் 


விலக்கப் பெருக்குத் தொகைகள் 

X , Y என்பன தொடர்பற்ற இரு ராண்டம் மாறிகளானால் , 
( 0,0 ) பற்றிய விலக்கப் பெருக்குத் தொகை = H rs = E ( X Y ) 

z z xys f ( x , y ) 

y 
ஆகும் . 


( 0 , 0) 


X , Y என்பன இரு தொடர்ராண்டம் மாறிகளானால் , 
வைப் பற்றிய விலக்கப் பெருக்குத் தொகை 

Mirs = sf x ys f ( x , y ) dx dy 


= 


ஆகும் . 


இது போலவே ( xy ) யைப் பற்றிய 
தொகைகள் 


விலக்கப் 


பெருக்குத் 


Ars = z z ( x - x) ( y - y ) f ( x , y ) 


அல்லது 
( x - x ) ( y - ys f( x ,y ) dx dy 


இணைபரவற்படி 
x , y என்ற இரு மாறிகளின் இணை பரவற்படி ( Covariance ) 

rxy = E { ( x - x ) ( y - y ) } என வரையிலக்கணம் 
சொல்லப்படுகிறது . 


. 


-- 


தேற்றம் 

= E { ( xy ) - E ( x) E (y ) 
நிறுவுதல் : 7 E { ( x - x ) ( y - y ) } 

E { xy - xy - xy + xy } 
E (xy) - E ( xJ ) - E ( xy ) + E (xy ) 
E ( xy) - Jx - xy + xy . 

E ( xy ) - 

= E ( xy ) - E ( x ) • E ( y ) . 
குறிப்பு : ஏ xy = 411 என்பது தெளிவாகும் . 


- 


= 


- 


பல புள்ளியியல் மாறிகளின் பரவல் 


41 


எடுத்துக் காட்டுக் கணக்கு 


( 


x = 1, y = 1 ல் 


1 
8 


x = 2 , y = 1 ல் 


3 
8 


f ( x , y) 


x = 1 , y = 2 ல் 


Nico 


x = 2 , y = 2 ல் 


COM 


வேறு x , y களில் ) 


பரவலின் 


X , Y 


நிகழ்தகவுப் 
இணைபரவற்படி காண்க . 


மாறிகளுக்கு 


1 


2 


1 


1 
8 


3 
8 


4 
8 


2 


2 


2 
8 . 


4 
8 


8 


3 
8 


5 
8 . 


E ( x ) = 


3 
8 


. 


+2 . 


13 
8 


Color 


4 


E 


E (y ) - 


1 : 


8 


+2 . 


4 
8 


12 
8 


3 
2 


E ( xy ) = ( 1 - 1 ) ! + ( 1 - 2 ) ? + ( 2 • 1) + ( 2 • 2 ) ? 


8 


19 
8 


- 


5. , - " :-) 1--1 


42 


புள்ளியியல் 


ஒட்டுறவுக்கெழு 

x , y என்ற இரு ராண்டம் மாறிகளுக்குரிய ஒட்டுறவுக்கெழு 


a 


- 


E { ( x- x ) ( y - } ) } 
[ F {(x- p• } • E { ( v- y } ] 


என்பது வரையிலக்கணமாகும் . 


எடுத்துக்காட்டுக் கணக்கு 


X , Y களுக்குரிய இணைந்த அடர்த்திக் கோவை 


x > 0, y > 0 ல் e - x - y 


f ( x , y ) = 


வேறு x , y களில் 0 


X , Y களுக்குரிய ஒட்டுறவுக் கெழுவினைக் காண்க . 


E ( xy) = S S xy.e-:- dx • dy 


0 


0 


yerrdy 


--- 

- 4 


E ( x ) E ( y ) = 


xe =< d x 


ye -y dy 


0 


தற்போது T யின் தொகுதி 


E { ( x - x ) ( y - y ) } 
E ( xy ) - E ( x ) E ( y ) 


= 0 . 


பல புள்ளியியல் மாறிகளின் பரவல் 


43 


தேற்றம் 

x , y என்பன y = ax + b என்ற 
|rv | = 1 . 


உறவில் 


அமைந்தால் , 


நிறுவுதல் 


y = a x + b 
E ( y ) = E ( as ) + E ( b ) 

= a E ( x ) + b 
+ y - E ( y ) = ( ax + b ) - [ E ( x ) + b ] 

= ( ax + b ) - ( ax + ) 
( அ - து ) y_y = a ( x -- x ) 

= E [ ( x - x ) (y - y ) ] 

E { ( x - x ) a ( x - x ) } 
= E { u ( x - x ) } 

= a E [ ( x - x ) 2 ] = a r , 
ர = E [ ( y - T ) ] 

= E { [ ( ax + b ) - E [ ( ax + b ) ] } * 
= E { [ { x - E ( ax ) ] = } 
= E [ ( ax - ax ) ] 
= da E [ ( x - x ) ? ] = a ஏ . 


2 


தற்போது , 


ர x ! | 


ச 


a . 
Tx ( +0) . 


= +1 . 


| 


-- 


1 . 


நிபந்தனையோடு கூடிய எதிர்பார்த்தல் 

Y கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் மின் நிபந்தனையோடு கூடிய 
எதிர் பார்த்தல் என்பது y = 1 ல் X ன் நிபந்தனைப் பரவலில் X ன் 
எதிர் பார்த்தல் ஆகும் . இதனை E ( X | Y ) எனக் குறிக்கின்றோம் . 


44 


புள்ளியியல் 


எனவே 


E( X|Y ) = fly 


y | dr. 


X , Y தொடர் 
மாறிகளானால் 


அல்லது 


Σ 


xf ( x | y ) 


X , Y தொடர்பற்ற 
மாறிகளானால் 


, 


பயிற்சி 

--3y 

2 . 
0 Zx 12 , y 20 ல் 3x e 
1. f ( x , y )) 

வேறு x , y களில் 0 
மாறிகளுக்குரிய ஒட்டுறவுக் கெழுவினைக் காண்க . 
1 3 

1 
( 

; f 
10 

10 
1 2 

2 
f 
10 

) 

101 ; f ( 3 , 2 ) 

10 
வேறு , y களில் f ( x , y ) 0 

இதன் இரட்டை பரவலுக்குரிய y = 1 என்ற நிலையில் X 2- ன் 
எதிர்பார்த்தலைக் காண்க . 
3. f ( x, y ) = 2 - x - y , ) 5 x < 1 , 0 < ys 1 

= 0 , வேறு x , y களில் 
எனில் ( 1 ) ஓரப்பரவல்கள் ( 2 ) நிபந்தனைப் பரவல்கள் ( 3 ) 
H 20 ( 4 ) 1 02 ( 5 ) ray ஆகியவற்றினைக் காண்க . 
4. f ( x , y ) = x + y , 0 < x S 1 , 0 < y < 1 

0 , வேறு x , y களில் 
X , Y களின் ஓரப்பரவல்களையும் , அவற்றின் இணைப்பரவற் 
படியினையும் காண்க . 


பல்லுறுப்பு சேர்க்கைப் பரவல் 

( Multinomial Distribution ) 


ஒரு நிகழ்ச்சிக்குரிய சோதனை யொன்று மேற் கொள்ளப்படு 
வதாகக் கொள்வோம் . P ! , i = 1,2 , ... k என்பனவற்றை முறையான 
நிகழ் தகவுகளாகக் கொண்ட x ;, i = 1 , 2 ...... k என்ற k விளைவு 
களில் ஒன்று மட்டும் அச் சோதனையின் முடிவாகப் பெற்றதாகக் 
கொள்வோம் . இத்தகு n சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டால் , 
k 

m = n என்பதற்கேற்ப நிகழ்ச்சி x என்பது n . தடவை " 
i = 1 
களிலும் , x , என்பது n , தடவைகளிலும் , இது போன்று பிற 
நிகழ்ச்சிகளை அடுத்து என்பது k தடவைகளிலும் நிகழ்வதற் 
குரிய நிகழ் தகவு 


X1 


P 


( ny !) ( n?!) . 

! ) ..... ( nk ! ) 


Pe 


Xk 
• Tk 


என்பதாகும் . 


நிறுவுதல் : 
11 என்பது n தடவைகளிலும் , 7 , என்பது 

2 தடவை 
களிலும் , இது போன்றே மற்றைய நிகழ்ச்சிகளும் நிகழ்கின்ற 
வரிசைகளில் கீழ்க்கண்ட குறிப்பிட்ட வரிசை முறைகளைக் கவனிப் 
போம் . 


19 


n ) 


1 x1 x | 
11 தடவைகள் 12 தடவைகள் 

nk தடவைகள் 

ni 
இந்த வரிசை முறை நிகழ்வதற்குரிய தகவு p 
என்பது தெளிவாகும் . இம்மாதிரி நிகழ்ச்சிகளின் வெவ்வேறு 
வரிசைமுறைகளின் எண்ணிக்கை, n பொருள்களைத் தேர்ந்தெடுத்து 


pe 


pk 


46 


புள்ளியியல் 


n ! 


ஒழுங்கு படுத்தும் முறைகளின் எண்ணிக்கைக்குச் சமமாகும் . இது 
ஆகும் . எனவே 

வெளியிடப்படும் 
( n , !) ( n , I) ... (m !) 

நிகழ் 
தகவு 

ml 
.. nk ( 1 !) ( n , !) ... ( n ! ) 

PI 

... pk 
ஆகும் . 


ni 


nk 


Pay na 


- 


Pa 


இதற்குப் பல்வேறு உறுப்புகளின் சேர்க்கைப் 

பரவல் 
( Multinomial distribution ) எனப் பெயராகும் . மேலே கண்ட 
நிகழ் தகவு ( P1 + P , + ... + ps ) " என்று பல்லுறுப்புச் சேர்க்கை 
விரிவில் பொது உறுப்பாகும் . 


X1 , X , ... X ; என்ற k ராண்டம் மாறிகளுக்குரிய 
பல்லுறுப்புச் சேர்க்கைப் பரவலாகும் . இதன் சுட்டுறுப்புகள் n ம் 

k 
.P1 , Pz , - Pk ஆகும் . இங்கு p : == 1 ஆகும் . 


T 


. 


எடுத்துக் காட்டுக் கணக்கு 

ஒரு நகரில் , கருப்பு தலைமுடியுடையவர்கள் , செம்பட்டை 
தலைமுடியுடையவர்கள் ; நரைமுடியுடையவர்களைப் பொறுக்குவதற் 

1 

3 1 
குரிய நிகழ் தகவுகள் முறையே 

2 10 ) 

51 

ஆகும் . அங்கு 100 
-- பேர்கள் ராண்டமாக எடுக்கப்பட்டால் , அவர்களில் 40 பேர் 
கருப்பு முடியுடையவர்களாகவும் , 20 பேர் செம்பட்டை முடி 
- யுடையவர்களாகவும் , 40 பேர் 

நரைமுடியுடையவர்களாகவும் 
அமைவதற்குரிய நிகழ் தகவு யாது ? 


இங்கு n 


- 


100 ; n | 


40 ; ng 


20 ; ng 


40 


PIL 


= 


0.50 ; P2 


- 


0.30 ; ps = 0.20 


எனவே வேண்டிய நிகழ் தகவு , 

100 ! 
f ( 40 , 20 , 40) 

40 ! 201 40 ! ( 0.50 ) " ° ( 0.30 ) 2 ° ( 0 • 20110 
இதனைச் சுருக்கிக் கொள்க . 


இரட்டைமாறிகளுக்குரியஇயல்நிலைப்பரவல் 


-- 5 [[z; ) _26(*3;)(*5;")+( 3 ) ] 


1 

1 
f(x,y,a)= 

2TB,BA 
(1-08)2 


<x<oo 


o<y<o 


B1>0,B2>0, -1<8<1 


-co<d1. 


--<d24 என்பதைஅடர்த்திக்கோவையாகக்கொண்டX,Yஎன்றராண்டம்மாறிகள்இரட்டைஇயல்நிலைப்பரவலைப் பின்பற்றும்மாறிகள்எனக்கருதப்படும்.இங்கு,di,d?,B1,B,,என்பனசுட்டுறுப்புகளாகும். E(X)=di;E(Y)=dz;re=By; 

B,;ray=சிஎனக்காணலாம். இயல்நிலைமாறிகள்X,Y-களதுX-ன்ஓரப்பரவல் 


X-ன்ஓரப்பரவல்=f(x,9)=(x,y,9).dy 


•di 
31 


y-c| 

=yஎன்க. B, 


48 


புள்ளியியல் 


dy 


dy 
3 . 


1 
( x , y , 0 ) = 

21 B , B , V1-82 


+ y ) 


-2-5-204 
* f ( 49 ) = 2 , . --- 5 -23;3+2) 


--00 


y : - 2 fur ) 
2 (1-8 ) 


e 


2 ( 1 ) 
21s , V1 - 82 


• dy . 


1 


00 


- 


- 


2 ( 1 - 8 ) u 
2TB , V1-8 


e 


[ ( -du ) 82u 
2 (1-8 ) 

dy . 


S 


- 


2 ( 1 - 8 *) 2(1 - 8 Se 


2 ) 


2mB , V1-62 


V1-8 , dt . 
y.du 

= t எனவே 
v 1-2 


e 


e 


2 

v 23 
20p 
u 2/2 

1 ( x - d ) 
1.e - 1 

B1 
B ] V 27 v27 . B 

{ 

-x< o } 
இது f ( x , ( ) என்ற ஒரு இயல் நிலை மாறிப் பரவலாகும் . 
இதுவே X- ன் 

ஓரப்பரவலாகும் . இதற்கு E ( X ) = dy 
என்றும் ஏ B | என்றும் முன்பே கண்டுள்ளோம் , 
இதுபோலவே Y- ன் ஓரப்பரவல் 

1 
1 ) 

y 
g ( y , 0 ) = 

2 B , 
V2TB , 

(-oyco ) 


(யல்லுறுப்பு சேர்க்கைப் பரவல் 


49 


இரட்டை இயல்நிலை X , Y மாறிகளின் இணைபரவற்படி 

E { ( X- :{ 1 ) ( Y-dz ) } 


oxy 


- 


- 


= / | ( x- Uy ) (y - d , ) f ( x , y ) dx dy 


- * .so i i (x - dy) (y- 4 ) 
--21-3 )[( 3 ) -26 (** )( 5 ;" ) 

3 , ) 


+ 


dx dy 


முன்பு போலவே u , v களைப் பிரதியிட்டு தொகையீடு செய் 
தால் , ஏ ry = SB 1B , எனப் பெறலாம் . 


“ராண்டம் மாறிகளின் சார்பற்ற தன்மை 

X, Y என்ற இரு மாறிகள் சார்பற்ற மாறிகளாக ( Independent 
Variables ) அமைவதற்குரிய கட்டுப்பாட்டினை முதலில் காண் 
" போம் . 


X, Y ஆகியவற்றின் தனித்தனி ஓரப்பரவல்களுக்குரிய நிகழ் 
தகவுக் கோவைகளின் பெருக்கற்பலன் , அவற்றின் இணைந்த 
நிகழ்தகவுக் கோவைக்குச் சமமாயின் , X, Y என்பன சார்பற்ற 
ராண்டம் மாறிகள் எனக் கூறுகிறோம் . 


அதாவது , 

f ( x , y , e ) = f ( x , 0 ) , g ( y , 0 ) என அமையுமானால் , X , Y 
என்பன சார்பற்ற மாறிகளாகும் . 


எனவே X , Y- ம் சார்பற்ற மாறிகளாக அமையுமானால் , 
f ( x | y ) = ] ( x ) ; 


g ( y ) 


என 


அமையுமென்பதை 


எளிதில் 


g ( y | x ) 
காணலாம் . 

4 


50 


புள்ளியியல் 


தேற்றம் 

X , Y என்ற இரு ராண்டம் மாறிகளால் அமைந்த / ( x ) ,, 
( y ) - என்பன X , Y களில் கோவைகளாகவும் ராண்டம் மாறி 
களாகவுமிருந்தால் , 

E [ Y ( x ) ¢ ( y ) ) ] = E [ 4 ( x ) ] E [ { ¢ ( y ) ] 


நிறுவுதல் 

X , Y என்பன சார்பற்ற ராண்டம் மாறிகள் . முதலாவதாக , 
X , Y என்பன தொடர் மாறிகள் என்க . 


00 


E [ V ( X ) (Y) ] = [ (1 ) * (y )| ( % ) 8 ( 1 ) 


dx dy 


= 


V ( x ) ? (y)f ()) 


( ஃ X , Y சார்பற்றவை ) 


- | (s)/(x) d * * ( 1 ) x ( 9 ) dy 


E [ / ( x ) ] E [ ( y ) ] 


இது போன்றே X , Y என்பன தொடர்பற்ற மாறிகளாக 
அமைகின்ற நிலையில் , மாணவரே நிறுவலை எழுதிக் கொள்ளலாம் . 


தேற்றம் 

X , Y யும் இரு சார்பற்ற மாறிகளானால் , அவைகளின் இணைபர 
வற்படி பூஜ்யமாகும் . 


பொதுவாக , இதன் மறுதலை உண்மையன்று . ஆனால் , X , Y 
என்பன இயல் நிலைச்சார்பற்ற மாறிகளானால் , மறுதலையும் 
மெய்யேயாகும் . 


- 


E [ [ X - X ) ( Y -- Y ) ] 
= E { X --- x ) E ( Y - Y ) 


பல்லுறுப்பு சேர்க்கைப் பரவல் 


= [ E ( X ) - x ] [ E ( Y ) - Y ] 
= ( X - X ) ( Y - Y ) = 0 . 


பயிற்சி 


X , Y களின் சேர்ந்த அடர்ந்திக் கோவை வருமாறு. 


. 


f ( x , y ) 


2 
51 


( x + 2 ) 7 , 0 < x < 1 , y > 0 


0 


வேறு x , y களில் 


X , Y என்பன சார்பற்ற மாறிகள் என நிறுவுக . 


2. f (x ,y ) = 


( x + 1 ) 2y + 1 ) 

, 0 

0 / x 21,0 Zy 12 
9 


+1 


. 


0 

வேறு 7 , y களில் 
X, Y என்பன சார்பற்ற மாறிகள் தானா என்பதைக் காண்க , 


| 


3. f ( x , y ) = 


12 , 0 2x 
2 , 0 Zx / 1 , 0 Zx Zy 11 
0 வேறு x , y களில் 


( 1 ) X , Y என்பன சார்பற்ற ராண்டம் மாறிகள் தானா 
என்பதை ஆய்க . 


1 


( 2 ) y = 


என்ற நிலையில் X- ன் நிபந்தனைப் பரவலைக் 


காண்க . 


( 3 ) y = 


, 


1 

என்ற நிலையில் X- ன் நிபந்தனை எதிர்பார்த் 
2 


தலைக் காண்க . 


( 4 ) P ( 0 < x < 2 | y = 1 ) 
காண்க . 


என்பதன் 


மதிப்பைக் 


4. X , Y என்பன சார்பற்ற மாறிகளானால் , X + Y , X - Y , 
என்பனவற்றின் இணைந்த பரவற் படியினைக் காண்க . 


52 


புள்ளியியல் 


செவ்வகப் பரவல் ( Rectangular Distribution ) 


f(x,0) = : 


, d Zx Z B , d 7 0 


-- 


= 0 [ வேறு x ல் ] 


என்பதை 

அடர்த்திக் கோவையாகக் கொண்ட நிகழ் 
பரவலுக்கு செவ்வகப் பரவல் அல்லது சீரான பரவல் ( Rectangular 
uniform distribution ) எனப் பெயராகும் . இப்பரவல் செவ்வக 
வடிவில் அமைவதால் இது இப்பெயர் பெற்றது . X என்ற மாறி 
இதில் x , i = 1 , 2 , ... n என்ற மதிப்புகளைப் பெறும் x களின் நிகழ் 
தகவுகளும் எல்லா i மதிப்புகளும் ஒன்றேயாகும் . 


இப்பரவலின் விலக்கப் பெருக்குத் தொகைகள் 


P = E ( Y ) = / * f ( y , e ) ds 


B. 


J. 


dx 
B 


d 


Br + 1 -dr + 1 
( B - J ) ( r + 1 ) 


r = 1 , 2 , என்ற 

மதிப்புகளில் வெவ்வேறு விலக்கப் 
பெருக்குத் தொகைகளைக் காணலாம் . 


செவ்வகப்பரவலின் பரவல்கோவை 


F ( x ) = ( x ) . ds 


1 


dx 


= 0 + 

d 


S 


B 


dd 


d 
B - d 


பல்லுறுப்பு சேர்க்கைப் பரவல் 


53 


இங்கு P { x 2 d } = f ( x ) . dx = 

- 9 - 4 = == 4 


எடுத்துக்காட்டுக் கணக்கு 

1 முதல் 100 வரை குறிக்கப்பட்டுள்ள ஒரு வட்டச்சுழல் 
தகடு உள்ளது . சுழற்றிவிட்டால் , முள் , எல்லா எண்குறிகளிலும் 
நிற்பதற்குச் சமவாய்ப்புடையது . 3 தடவை சுற்றிவிட்டால் , 
அவைகளில் 2 தடவைகளில் முள்ளானது 20 ற்கும் 30 ற்கு 
மிடையே நிற்பதற்குரிய நிகழ்தகவு காண்க . 

இங்ங்கு X என்பது ஒரு செவ்வக மாறி . 


ஏதாவது ஒரு சுற்றில் வேண்டிய இடத்தில் முள் நிற்பதற் 
குரிய நிகழ்தகவு 


30 


-= ff(x ) dx 


20 


- 


30 
1 

dx 
100 
20 


s 


( 30 - 20 ) 

100 


1 
10 


வேண்டிய நிகழ்தகவு ( ஈருறுப்பு நிகழ்தகவின்படி ) 


= 3+ ( } ) ( ) 


0.0027 


அடுக்குக் குறிப்பரவல் ( Exponential Distribution ) 


1 
1 ( x, C ) = 

8 


8 
e 


( x > 0,0 > 0 ) 


0 , ( வேறு x ல் ) 


என்பதை அடர்த்திக் கோவையாகக் கொண்ட பரவலுக்குப் 
பெயர் அடுக்குக்குறிப் பரவலாகும் , 


54 


புள்ளியியல் 


அடுக்குக் குறி பரவலின் பரவற் கோவை 


F ( x ) = f ( x ) . ds 


X 


- 


s 


9 

dx 


e 
0 


-- 


= 1 = e 


- 


இங்கு P { x 2 d } = f(x )de 

= Jrpt = 


8 


d 


காம்மா பரவல் ( Gamma Distribution ) 


d - 1 
f ( x , 9 ) k x 

B 

, x > 0 , B > 0 

0 , வேறு x-ல் 
என்பதை அடர்த்திக் கோவையாகக் கொண்ட நிகழ்தகவுக் 
கோவையை காம்மா பரவல் ( Gamma distribution ) என அழைக் 
கின்றோம் . 


இங்கு k- ன் மதிப்பைக் காணுதல் 


[ f ( x , 0 ) dx = 1 


( அ - து ) 


x .-- B. di 


= 1 


. 


= t என்க . 


B 


யல்லுறுப்பு சேர்க்கைப் பரவல் 


55 


dx = B dt 


d - 1 -1 --t 
k . 8 . 

B dt = 1 


. 


si 
(க-e) BT(4)-1 { ---- i - T62 } 


= 


1 ] 

B < r ( x ) 
குறிப்பு : 

1. d = 1 எனில் இது அடுக்குக் குறிப் பரவலாகும் . 


n 


5 


= 


2. d B 2 எனில் இது 

கைவர்க்கப் பரவ 
2 
" லாகும் . 
"காம்மா பரவலின் விலக்கப்பெருக்குத் தொகையை உருவாக்கும் 

கோவை 


-- 


d - 1 


B 


dx 


2.69-=(-")- " 

- + al --- ( - ) 


Br ( d ) ( 

) 
{ / -x ( + -+ ) என 

என வைக்கவும் } 
நீல-) 

( 1 


T ( c ) 


-- 


1 
( 1 - Btd 


d 


L 


56 


புள்ளியியல் 


( 4 + 
ஃ M , (t ) = 1 + d . pt + d . 


21 


( Br ) + 


d ( a + 1 ) ( a + 2 ) ( Bt ) 

-- 
3 | 


பயிற்சி 


1. ஒரு நகரில் 50000 லிட்டருக்கு மேல் ஒரு நாளைக்குப் பால் 
செலவாகிறது . 9 = 5000 என்ற மதிப்பினைக் கொண்ட 
அடுக்குக் குறிப் பரவலில் ஏறத்தாழ இது அமைகிறது . ஒவ்வொரு . 
நாளும் நகரின் பால் சேமிப்பு 100,000 லிட்டர்களாகும் . ஏதாவது 
இரு நாட்களை எடுத்துக் கொண்டால் , அவ்விரு நாட்களுக்கும் இச் 
சேமிப்புப் பால் போதுமானதாக அமைவதற்குரிய நிகழ்தகவு 
காண்க . 


பொருந்திய 


2. காம்மா பரவலில் 

மூல அளவோடு 
B 
H = - I ( A + r ) என நிறுவுக.. 

r( d ) 


- 


3. ஒரு இடத்தில் ஒவ்வொரு நிமிடத்திலும் விழும் மழையின் 
அளவுகள் எடுக்கப்பட்டன . இவ்வளவுகள் e : 

2 என்ற 
மதிப்பையுடைய அடுக்குக்குறிப்பரவலைப் பின்பற்றுகின்றன . 
எனில் 3 நிமிடங்களுக்கு மேலாகத் தொடர்ந்து மழை பெய்வதற் 
குரிய நிகழ்தகவு யாது ? ஏற்கனவே 2 நிமிடங்கள் மழை பெய்து . 
விட்டால் , இன்னும் ஒரு நிமிடத்திற்குத் தொடர்ந்து மழை பெய் 
வதற்குரிய நிகழ்தகவு யாது ? 


ஒரு வியாபாரியின் விற்பனை வரிக்கணக்கு 6 = 4 என்ற 
மதிப்புடைய அடுக்குக்குறி பரவலைப் 

பின்பற்றுகிறது . 
விற்பனை 5 % விதிக்கப்படுகிறது . எனில் 

அவரது விற்பனை 
ரு . 10,000 ற்கு மேலாக அமைவதற்குரிய நிகழ்தகவு யாது ? 


வரி 


5. செவ்வகப் பரவலின் கூட்டுச் சராசரி 
B + d எனவும் , திட்டவிலக்கம் 

B - d 
2 

203 
எனவும் நிறுவுக . 


பல்லுறுப்பு சேர்க்கைப் . பரவல் 


57 


இயல் நிலைப் பரவல் 

இயல் நிலைப் பரவலைப்பற்றி முன்பே கண்டோம் . தற்போது 
இதன் விலக்கப் பெருக்குத் தொகையை உருவாக்கும் 
கோவையினைக் காண்போம் . 

X என்பது ஒரு இயல் நிலைமாறி என்க . 
X- ன் விலக்கப் பெருக்குத் தொகையை 
உருவாக்கும் கோவை = M. ( 1 ) 

E ( et ) 


2 52 


co 


V2 . ர 


தற்போது 

Y- யின் விலக்கப் பெருக்குத் தொகையை 
உருவாக்கும் கோவை 


= M ( 1 ) 


po 


2 


t ( x - x ) 
e 


. 


20 


ty 


= [ ) | 

-- 
--... ( எ ] 
என் ( 1 ) 
- / - ( - +++++ 


89 


-58 


புள்ளியியல் 


1 


- ( y - 02 1) " 


. 


, 
v2i .. ! 


dy 


t2 

2 


u2 
2 
- dy 


e 


-- 


V2K 


2 


2 


. 


/ 27 


V 21 = e 


(" = y ) 

, 
( ( - )) 
== [ * ] [ * ] 


| 


தற்போது M 

( 1 ) = E 
X -X 


-1 * 


M % ( 10 ) 


ஃ M. ( t ) = e 


13 


M 


( 1 ) 
T 


ஃ M. ( 1 ) 


1272 
tx 
ee | e 2 


- 


t27 2 


1X -- 
= e 

2 


குறிப்பு : 


M 


( t ) = e 2 


2 
எனவே e 

என்பது தரப்படுத்தப்பட்ட இயல் நிலைப் 
பரவலுக்குரிய விலக்கப் பெருக்குத்தொகையை உருவாக்கும் 


பல்லுறுப்பு சேர்க்கைப் பரவல் 


59 


தேற்றம் 

y = ( x ) என்பது ஒரு வளருகின்ற அல்லது குறைகின்ற 
மானடானிக் வகையீடு செய்யத் தகுந்த கோவையெனில் , y- ன் 
அடர்த்திக் கோவை 


1 , ( y ) = f ( x ) | 


என்பதாகும் . 


இங்கு f ( x ) என்பது X என்ற ராண்டம் மாறியின் அடர்த்திக் 
கோவையாகும் . 


AY 


4-4 ) 


=p ( x ) 


y = ? ( x ) என்பது படத்தில் காட்டியுள்ள வளைகோடு 
என்க . 


Y- ன் பரவல்கோவை 


F , ( X ) = 


f1 ( y ) dy 


- 


= P { y < u } 

P { ¢ ( x ) < u } 
படத்தின் மூலம் 

P { P ( x ) < u } = P { x = v } 


= /ſ (x • 

1, (x) ds 


F. ( v ) என்க . 
u , y என்ற இரு மதிப்புகளுக்கும் மேலே கண்டது பொருந்தும் . 


60 


புள்ளியியல் 


(u) = F. ( v ) 
dF , (u ) dF . ( v ) 
du 

du 


ஆனால் Z என்ற ராண்டம் மாறியின் பரவல் கோவை F ( z ) 
எனில் , அதன் அடர்த்திக் கோவை . 


f ( z ) 


dF ( z ) 

dz 


ஆகும் . 


f , ( x ) ay 


dx 
ஃ f1 (y ) 
இது போலவே y = ¢ ( x ) என்பது ஒரு குறையும் கோவையாக 
உள்ள போதிலும் , தேற்றத்தை எளிதில் நிறுவலாம் . எனவே 
பொதுவாக , 

dx 


|| ( y ) = ,( x) | 


| 


கைவர்க்கப்பரவல் 


- 


k 
2 


- 


r ( s ) - - (6 ) 


x 
21 

0 < x < co 


e , 


= 0 ( வேறு x- ல் ) 


இங்கு k என்பது சமன்பாட்டு படி ( Degrees of Freedom ) 
ஆகும். இதில் k மட்டும் சுட்டுறுப்பு . 


இதனை அடர்த்திக் கோவையாகக் கொண்டது 
கைவர்க்கப்பரவலாகும் . இதனைப்பற்றி முன்பே கண்டுள்ளோம் . 


தான் 


தற்போது இது இயல் நிலைப் பரவலிலிருந்து எவ்வாறு பெறப் 
படுகிறதென்பதைக் காண்போம் . 


0 - வை கூட்டுச் சராசரியாகவும் , 1 - யைத்திட்ட விலக்கமாகவும் 
கொண்ட இயல் நிலைப்பரவலை N ( 0 , 1 ) எனக் குறிப்பிடுவோம் . 
X ; என்பது இயல் நிலை ராண்டம் மாறி என்க . i = 1 , 2 , ....... k 


பல்லுறுப்பு சேர்க்கைப் பரவல் 


61 


எனக் கொள்வோம் . எல்லா X- களும் சார்பற்றவையெனவும் 
கொள்வோம் . 


Y ; = X , 2 என்க . 
X2 = Y , + Y , + 


+ Y ; என்க . 


...... 


ஃ Y ; என்பது d = } ; s = 2 


என்றமைந்த 


காம்மா 


பரவலைப் பின்பற்றுகிறது . 


ஏனெனில் , My ; 

Mx2 


M, ( I ) = (1-21 ) 
( 1 ) = Mzy ; ( 1 ) , i = 1 , 2 , .. k . 

E [ czy . ] 
E [ ry ) 
* E [ ay ] 

= ( 1 - 2t )-k/ 
எனவே விலக்கப் பெருக்குத் தொகையின் இயல்பு காட்டும் 
தன்மையானது X = என்பது d = > B = 2 என்ற மதிப்புகளில் 
காம்மா பரவலாகும் . ஆனால் காம்மா பரவலின் அடர்த்திக் 
கோவை , 


1 


d 


f ( x , 0 ) = 


-1. B 

, 0 < x 4 co 


sr( d ) 


ஃ X ன் அடர்த்திக் கோவை = f ( x , 0 ) 


k 
21 


1 


2 
0 < x < o 


• e , 


* 


1 
k / 2 
2 T 


T ( ) 


62 


புள்ளியியல் 


தேற்றம் 

X ,, X , என்ற இரு சார்பற்ற ராண்டம் மாறிகள் , ky , k , 
என்பல வற்றை சமன்பாட்டுப் படிகளாகக் கொண்ட கைவர்க்கப் 
பரவலைப் பின்பற்றினால் Y = X , + X , என்பது k + k , 
என்பதைச் சமன்பாட்டுப் படியாகக் கொண்ட கைவர்க்கப் 
பரவலைப் பின்பற்றும் . 

Mx1 ( 1 ) = ( 1 -21 )-ki / 2 
M% 3 ( 1 ) = ( 1 - 21 ) -ka / ? 
M ) ( t ) = Mx1 ( t ) . M. , ( 1 , ) { ஃ X1 , X , என்பன 

சார்பற்றவை } 
( k + k , ) 
= ( 1-21 ) 

2 
எனவே தேற்றம் மெய்யாகும் . 


கிளைத் தேற்றங்கள் 

1. மேலே கண்ட தேற்றத்தின் 1 மதிப்புகளுக்கும் நீட்டலாம் . 
Y = X , + X , + ... + X , என்பது k + k , + . + ka யை சமன் 
பாட்டுப் படியாகக் கொண்ட கைவர்க்கப் பரவலைப் பின்பற்றும் . 


2. இது போலவே , Y = X. - X , என்பது k - k ; 
என்பதைச் சமன்பாட்டுப் படியாகக் கொண்ட கைவர்க்கப்பரவலைப் 
பின்பற்றும் . 


குறிப்பு : 

ஒரு கைவர்க்கப் பரவலின் சமன்பாட்டுப் படியானது , தகுந்த 
அளவிற்குப் பெரிதாக அமையுமானால் , கைவர்க்கப் பரவல் இயல் 
நிலைப் பரவலை மிக நெருங்கி அமையும் . நடைமுறையில் , 
k > 30 என்ற நிலையில் அது ஒரு இயல் நிலைப் பரவலாக அமையு . 
மெனக் கருதலாம் . 


எடுத்துக் காட்டுக் கணக்கு 
X என்பது தரம் செய்யப்பட்ட இயல் நிலைப் பரவலைப் பின் 

1 
பற்றினால் , d = B = 2 என்ற மதிப்பில் X2 என்பது காம்மா 

2 
பரவலைப் பின்பற்றும் எனக் காட்டுக . 


= X2 என்க . 


பல்லுறுப்பு சேர்க்கைப் பரவல் 


63 . 


= 2 x = 

= 2y 


| 


2 


dx 
dy 


- 


2 y 


தற்போது f ( y ) = f ( x) 


dx 
dy 


! 


21 


1 


2 


1 
V2m 


e 


-- 


2 ) 


= 


--- } , 
= " , 
1. B = 2 , என்ற மதிப்பிற்கு காம்மா பரவலுக் - 

1 . 


14 


- 


இது d 

1 
குரிய அடர்த்திக் கோவையாகும் . எனவே d = 

2 

B = 2 என்ற 
நிலையில் y = ! X ? என்பது காம்மா பரவலைப் பின்பற்றும் . 
தேற்றம் 
X1 , X ,, Xs .. X , என்ற ராண்டம் மாறிகள் Y , 

ஏ . ( X , X : ... 
X. ) , Y , = 9 , ( X_X , ... Xn) ........ Y , 

...... Y , = 9 , ( X , X , ... X. ) என்ற 
உறவுகளில் Y ] , Y ,, Yg ... Y. என்ற ராண்டம் மாறிகளுக்கு மாற்றப் 
படுகின்றன . f1 ( xyx2 ... xn ) , f ( yays ... yn ) என்பன yI , X ,... 
X .; Y ,, Y ,, ... Y. என்பவைகளின் முறையே அடர்த்திப் பரவல் - 
களாகும் . 
மேலும் , 
| 0y 

3yn 
Ox ) 


ay : 


= 


3x1 


ay | 


oy2 
ax , 


ays 
ax , 


Ox2 


. 


- 


ay1 
Ox, 


ay , 
2xn 


ays 
Oxya 


64 


புள்ளியியல் 


எனில் , f ( x , x , ... xn ) = f , ( yi y , .. yn ) | JI ஆகும் . 
இதற்குரிய நிறுவுதல் நம் பாடப்பகுதிக்கு அப்பாற்பட்டதாகும் . 


எடுத்துக் காட்டுக் கணக்கு 
X ,, X , ஆகியவற்றின் சேர்ந்த அடர்த்திப் பரவல் 

1 
f ( x , x , ) 

2 

x , e , -x , / 2,0 / x , < 2 


* 


* 0 


Tz > 0 
0 , வேறு x , x , களில் 
எனில் X , + X , வின் பரவலைக் காண்க 

y1 = x ] + x2 ; y : = x , என்ற உறவுகளைக் 
வோம் . 


கைக்கொள் 


ay_ 


by : 


= 


| 


2x 


3x | 


1 0 


3yz 


Oy_ 
2x2 


1 1 


= 1 


தற்போது f ( x ) x , ) = f , ( y : y , ) | JI 

= f , (y : y ) 


f , ( y : y ) 


10 - y ) e - 7 , 


0 < ys 2 ல் , 
Y , ன் அடர்த்திக் கோவை = 

y 

1 
f ( y ) = 

2 

( yi - y , ) e - ya dy , 
0 


! 


s 


1 

2 
2 < y , < co ல் 


f ( y ) 


( y : - y ) e - y2 dy , 


y . -2 

1 
2 


- 


e -y ( 1 + e ) 


பல்லுறுப்பு சேர்க்கைப் பரவல் 


65 


{ 


ஃ வேண்டிய அடர்த்திக் கோவை = 

e - * - + x - 1 ; 0 < x s2 

1 e - x ( 1 --- e ) ; 2 < x < 00 
1 ( x ) = 
2 

0 ; வேறு x ல் 
ஸ்டுடண்ட் ( பரவல் 
V யினைச் சமன்பாட்டுப் படியாகச் கொண்ட 

கொண்ட ஸ்டுடண்ட் 
1 பரவலின் அடர்த்திக் கோவை 

- ( v + 1 ) 
T ( v - 1 ) 
f ( t ) = 

00 < to 
v/ YVNT 

2 


( ; ) 

) ( 1 + ) .- 


v > 0. 


X என்பது ஒரு இயல் நிலை மாறி எனவும் Y என்பது y யை 
சமன்பாட்டுப் படியாகக் கொண்ட கைவர்க்க மாறியெனவும் 
கொள்க . X , Y என்பவை சார்பற்றவையெனவும் கொள்வோம் 
எனில் , X , Y யின் இணைந்த அடர்த்திக் கோவை 


-y/ 2 


f ( x , y ) 


- 1/2 
( 27 ) 


y2-1 


e 


2.1 


• y 2 


V 


( 2 ) 


2 2 
T 

[ y > , - 0 4 x < co ] 
== 0 [ வேறு x , y களில் ) , 
என்க . u = y என்க . 
y 


X 


t 


- 


M 


at) 
3 


ou 
2x 


1/2 


-- 1/2 


ât 


ay 


Ou 
ay 


-1 


- 


(tu ) = | ( x , y ) 3 


1 
2 y2 


-- 


v - 1 


2 


7 .. ( 1+ ; ) 


V 


v27 . 2 2 r 

( 2 ) 


co to 

u > 0 


5 


66 


புள்ளியியல் 


= 0 வேறு இடங்களில் 


தொகையீடு செய்தபின் 


r 


r ( +1 ) 
v ஈ r ( E ) 


( 1+ ; ) , 


-y + | 

2 
- < t < oo 


vv VTT 


சமச்சீராக 


f (i ) ஆனது f (1 ) அச்சிற்கும் . ற்கும் 

d 


அமை 


கிறது . 


f (!) . dt = d 


F பரவல் : 


இதன் அடர்த்திப்பரவல் 


T 


1 ( " 


11 
21 


2 


f ( x , 6 ) 


- 


m + n 


T 


(3) 


T 


( 1+ 


) + 


2 


h 


, 0 < x << 


= 0 , வேறு x ல் [ e = ( m , n ) என்பன மிகைமுழு எண்கள் ) , 
இதற்கு m , n என்ற இரு சமன்பாட்டுப்படிகள் உள்ளன . 


எடுத்துக் காட்டுக் கணக்கு 


m 


dd 


= 


B = 2 என்ற மதிப்புகளைப் பெற்ற காம்மா பரவலை 


2 


n 


-X . பின்பற்றுகிறதெனவும் , 3 = 

B = 2 என்ற மதிப்புகளைக் 

2 
கொண்ட காம்மா பரவலை X , பின்பற்றுகிறது எனவும் கொள்க . 

X1 | m 
தற்போது F 

என்பதன் பரவலைக் காண்போம் . 
X , | n 


X4 , X , என்பன சார்பற்றவையாதலால் 


பல்லுறுப்பு சேர்க்கைப் பரவல் 


67 


f ( x x , ) = f ( x ) f ( x , ) ஆகும் . இங்கு f ( x ) ; f ( x2 ) 
என்பன X1 , X , - களின் தனித்தனி அடர்த்திக் கோவைகளாகும் . 


m 
2 


1 


1 


. f ( x , x2 ) 


x1 


e 


21 


r (" ) 


2 


- 1 


1 


2 


. 


e 


11 





2 T 


2 


( 1) 

" - " - 1 .- ( * ) 
( 2 ) (3 ) 


1 
mtn 
2 

T 
2 T 


x ; > ; x , > 0 


. 


- 


- 


0 , வேறு x , x , - களில் 
x / m 

; y = x , என்ற மாறுதல் 

xz / n 
உறவினைக் கைக் கொள்வோம் . 

Oyr 01, 
.J 
0x , Ox : 

n 

1 
ay 0 ) . 

Ox , Ox , 
Y ,, Y , ஆகியவற்றின் இணைந்த அடர்த்திக் 

1 
= g ( y : yx ) = f ( x , x , ) . 

| JI 


m 


கோவை 


- 


m 


- 


1 
m + n 

2 


in 


-1 
2 

( y y2 ) 


( - ) 


2 


2 • r ( ; ) r ( 1 ) 
- [: * * + 1 : 


68 . 


புள்ளியியல் 


m 


m 


m + n 


-1 


" " 


-1 


2 


- 


y 


(3 ) 

27(7)-( 1) 


y : 


m + m 
2 21 


- } (#">. + 1) 


* I (y ) = 3 ( ; } ; ) dy , 

= 
r ( " + ") 
r (" )r(3 ) 

( ஈ ) 


ni 
2 


m 
2 


: 


m 


1 + 


y1 


; 0 < y : < o 
m + n 

2 


மாறி 


பயிற்சி 
1. X என்பது ஒரு தரம் செய்யப்பட்ட இயல் நிலை 
யெனில் | X | ன் பரவலைக் காண்க . 

2x 
2. X ன் அடர்த்திப் பரவல் | ( x ) 

* , 0 < x < 1 


- 


3 . 

, 15 x < 3 
3 
0 , பிற x ல் 


எனத் தரப்பட்டுள்ளது . 
காண்க . 


எனில் 


Y ,= X2 + 1 ன் 


பரவலைக் 


1 


3. d = 


2 


2 ; B = 

என்ற கட்டுறுப்புகளைக் கொண்ட 

nX 
பீட்டாமாறி X எனில் , Y = 

m ( 1 - X ) என்பது m , n ஆகியவற் 
றைச் சுட்டுறுப்புகளாகக் கொண்ட F பரவலைப் பின்பற்றும் எனக் 
காட்டுக . 


4. f ( x ) 


2 , x > 0 


- 


, பிற கல் 


எனில் 


Y X2 ; Y = log x 
கோவைகளைக் காண்க . 


ஆகியவற்றின் 


அடர்த்திக். 


நம்பிக்கை வரைகள் 


ஒரு பரவலின் சுட்டுறுப்புக்களை முன்னதாக அதற்குரிய முழு 
மைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட கூறுவிலிருந்து மதிப்பீடு 
செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் . ஏதோ ஒரு மதிப்பினைக்கண்டு , 
அதுவே வேண்டப்படும் சுட்டுறுப்பின் மதிப்பாகக் கொள்ளும் 
முறைக்கு புள்ளி மதிப்பீடல் ( Point Estimation ) எனப் பெயராகும் . 
மாறாக , ஒரு இடைவெளியைக் கண்டு , அதனுள் வேண்டப்படும் 
சுட்டுறுப்பின் மதிப்பு அமையுமெனச் சொல்லும் முறைக்கு இடை 
வெளியில் மதிப்பீடல் ( Interval Estimation ) எனப் பெயராகும் . 


சராசரி 


எனக் 


தமிழ் நாட்டில் 25 

வயதுடைய இளைஞர்களின் 
உயரம் 5 4 " முதல் 5 7 " வரையிருக்கிறது 

கூறுவதாகக் 
கொள்வோம் . எனில் , இங்கு கூட்டுச் சராசரி உயர மதிப்பீடு 
இடைவெளி 5 4 " - 5 7 " ஆகக் கொள்ளப்படுகிறது . மேலும் 
கூட்டுச் சராசரியானது 5 4 " - 5 7 " என்ற இடை வெளியில் 0.99 
என்ற நிகழ்தகவினில் அமையுமெனக் கூறப்படலாம் . அதாவது 
99 % கூறுகளில் நமது மதிப்பீடு சரியாக அமையுமென்பது இதன் 
பொருளாகும் . பொதுவாக , ஒரு பரவலின் ஒரு சுட்டுறுப்பு 9 
என்க . அதன் முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு 
ராண்டம் மாறியிலிருந்து P { 10 < 0 < t ; } = 1 - d என்ற 
வாறு அமைந்த . , tr என்ற இரு அளவைகளைக் காண்கிறோம் 
என்க . இங்கு ( to , t ) என்பது நம்பிக்கை வரைகள் ( Confi . 
•dential limits ) ஆகும் . இது 100 ( 1 -d ) % என்ற வீதத்தில் 
8 விற்குரிய நம்பிக்கை வரைகளாகும் . 10 என்பது கீழ் வரை : 11 
என்பது மேல் வரையாகும் . ( 1 - d ) என்பது நம்பிக்கை வரைக் 
கெழுவாகும் . 


எடுத்துக் காட்டுக் கணக்கு 

16 அளவுடைய ஒரு ராண்டம் கூறு N ( m , = 2 ) என்ற 
இயல் நிலை முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது 


70 


புள்ளியியல் , 


எனில் , m- ன் 95 % 


இக் கூறுவின் கூட்டுச் சராசரி 50 ஆகும் . 
நம்பிக்கை வரைகளைக் காண்க . 


P { to < m < 1 


} 


= 0.95 


முழுமைத் தொகுதியானது இயல் நிலை பரவலாகையால் , 


X - 


என்ற ராண்டம் மாறியினைக் கருதுவோம் . 


ச 


v 11 


என்ற 


மதிப்பினைப் 


இயல் நிலைப் பட்டியலிலிருந்து 1.96 
பெறுகிறோம் . 


எனவே 


X 


- m 


P 


{-1. 


1.96 < 


$ 1.96 


} 


= 0.95 


ச 


vn 


m 


எனவே 


1.96 < 


< 1-96 என்பது நம்பிக்கை வரைகள் 


ர 


Vn 


ச 


- 1.96 


< * - m < 1.96 


Vm 


ச 


ச 


x 


vn 


1.96 < m < * + 1.96 

vn 


- 


இங்கு x = 50 ; 7 = 

2 ; n 

16 
1.96 

1.96 
50 

< m < 50 + 
2 

21 
49.02 < m < 50.98 


எனவே m- ன் 95 % நம்பிக்கை வரைகள் ( 49.02 , 50-98 ) 
ஆகும் . 


கூட்டுச் சராசரியின் நம்பிக்கை வரைகள் . 

ஒரு இயல் நிலைப் பரவலில் கூட்டுச் சராசரிக்கு 95 % என்ற 
நிலையில் நம்பிக்கை வரைகள் 

1.96 , * + 1.96 
vn 

V n 
ஆகும் . 98 % என்ற நிலையில் நம்பிக்கை வரைகள் 


( s 


நம்பிக்கை வரைகள் 


71 . 


ச 


2.3263 , , -- 


V2 


7 d 


( -- 

2-3263 ) 

) ஆகும் . வேறு கொடுக் 
கப்பட்டுள்ள 100 ( 1 – 4)% என்ற நிலையில் ( 

. ) ஆகும் . 


Z 

2 


vn 


V 


X -- Z J. 

ஆகும் . இங்கு 100 ( 1-4 ) % என்பதற் 
2 
கேற்ற , யல் நிலைப் பட்டியலிலிருந்து Z 

L வின் மதிப்பினைக் 

2 
கண்டு கொள்ள வேண்டும் . 
இங்கு ஏ - வின் மதிப்பு கொடுக்கப் படவில்லை எனக் கொள் 

-- m 
வோம் . எனில் , t 

என்ற மாறி ( n -- 1 ) படிகளைக் 


s 


vn 
கொண்ட ஸ்டூடண்ட் 1 பரவலைப் பின்பற்றும் , எனவே -விற் 
கேற்ப ஸ்டூடண்ட் 1 பட்டியலிலிருந்து t -வைக் 


காண 


2 


வேண்டும் . எனில் இங்கு , 


P 


- 


< 


} 


1 
al 
2 


= 1 - d ஆகும் . 


S 


d 
2 


vn 


எனவே இதற்கேற்ற நம்பிக்கை வரைகள் 


என்பதாகும் . 


( + . * ; ) 


கூட்டுச் சராசரிகளின் வேறுபாட்டின் நம்பிக்கை வரைகள் 

N ( H , 7 ) என்ற இயல் நிலை முழுமைத் தொகுதியிலிருந்து 
எடுக்கப்பட்ட ஒரு ராண்டம் கூறு x , x , ... xn என்க . N ( 4 , 7 , ) 
என்ற இயல் நிலை முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு 
ராண்டம் கூறு y1 ya 

yn என்க . ஏ .,, என்பன தெரிந்த 
அளவைகள் என்க . இவைகளைக் கொண்டு 100 (1- % 
என்ற வீதத்தில் (1-4 ) என்ற இரு சராசரிகளின் வேறு 
பாட்டிற்குரிய நம்பிக்கை வரையினைக் காண்போம் . 


72 


புள்ளியியல் 


(s - T ) - ( 41– ! :) என்ற மாறி .V ( 0 , 1 ) என்ற இயல் 


9 


M 


ng 
நிலைப் பரவலைப் பின்பற்றுகிறது . எனவே இதற்குரிய இயல் 
நிலைப்பட்டியலிலிருந்து -விற்கேற்ற ZA மதிப்பினைக் 

1 
லாம் . எனில் , 

, 


கான 


P 


( - T ) - ( - ( - ) 

ச .2 


< Z 


= 1 - 


2 


< " , < (x - J) 


= {( - > - ( V : + ) 

V 


+ Z 


1 


dd 


ne 


2 


எனவே 100 ( 1-3 ) % என்ற வீதத்தில் 4 , -u , வின் 
நம்பிக்கை வரைகள் 


{" - » - + VE - 

M 


( x - i ) + Z 


- 


2 


குறிப்பு : 7 , = 6 , = ர என்ற நிலையில் ஏ - வின் மதிப்பு 
அறியப்பட நிலையை நோக்குவோம் . அப்போது ஏ . - யின் ஒரு 
தலைச் சார்பற்ற மதிப்பீடு , 


S2 


Rs = + n , s . 

ஆகும் . 
n : + n - 2 


எனவே , 


t 


n + 12 - 2 


( x - y ) - ( H - 1. ) 

என்பது ; -- n9-2 
i 
+ 


S | NA 


+ 


நம்பிக்கை வரைகள் 


73 


வினைப் படியாகக் கொண்ட ஸ்டூடண்ட் 1 பரவலைப் பின் பற்றும் . 
எனவே 100 (1- ) % வீதத்தில் 41-12 - வின் நம்பிக்கை வரைகள் 


X- ) - 1 


S 


, 


2 


1 


1 


M 


+ 


ni| 


n2 


X 


S 


d 


2 


1 


M 


T ) 


+ 


ni 


என்பது 


படியில் அமைந்த 


ஆகும் . இங்கு 

dL 

n1 + n , -2 

2 
ஸ்டூடண்ட் t பட்டியலில் காணப்படுகிறது . 


அளவில் 


ny + n , - 2 

. என்பது போதிய 

பெரிதாக 
அமைந்தால் , ( 1 , 4 , ) - வின் 100 ( 1-3 ) % வீதத்தில் நம்பிக்கை 
வரைகள் ( x - y ) + Z 

ஆகும் . 

இங்கு 
d 
1 

1 
+ 

n , 


S 


N 


Z 


என்பது இயல் நிலைப் பட்டியலிலிருந்து காணப்படுகிறது . 


2 


விகிதாச்சாரங்களின் நம்பிக்கை வரைகள் 

ஏதாவது ஒரு சோதனையில் வெற்றிக்குரிய நிகழ்தகவு p என்க . 
N சோதனைகளில் n தடவைகள் வெற்றியடைந்தன எனக்கொள்க . 


எனில் 


X 
N 


ஆகும் . 


X 


எனவே 


- 


என்பது வெற்றி விகிதாச்சாரமாகும் 
N 


ஆனால்E ( 5 ) - E ( x ) = p . 
பரவற்படி ( 6 ) 

( E ) - (1 ) 


74 


புள்ளியியல் 


N மிகப் பெரியதாகயிருப்பின் p - } 

p { I- ) ) 


MP 


N 


என்ற மாறி N ( 0 , 1) என்ற இயல் நிலைப்பரவலைப் பின்பற்றுகிறது . 
எனவே 

கொடுக்கப்பட்ட விற்கு இயல் நிலப்பரவலிலிருந்து 


Z 

யைக் காணலாம் . 
2 


p - p 


ஃ P 


- 


MP 

- 


Z 

d 
2 


P \ 1 - P ) sz 


2. } -1 


1 - d 


* 


P = 

எனக் கொண்டால் , நம்பிக்கை வகைகள் . 
INT 


1+ 


11 


1 

Z2 
2 


+ Z 


M * 


x ( N - x ) 

N 


1 
4 


Z2 


2 , 


2 


al 
21 


N + Z 


dd 
2 


ஆனால் N போதிய அளவில் பெரிதாக இருக்குமானால் 
p - P 
p ( 1 - p ) என்பது ஒரு N ( 0 , 1 ) இயல் நிலை 

N 


MP4 


மாறியாகும் . எனவே 


p - P 


P 


sZ L 


- Za s 

21 


P ( 1 

- P ) 


1 


M (! 


} 


N 


21 


எனவே இங்கு நம்பிக்கை வரைகள் 


P + Z 
P 

d 
2 


a 


MP 


p (1 - p ) 


N 


ஆகும் . 


நம்பிக்கை வரைகள் 


75 . 


பரவற்படிக்குரிய நம்பிக்கை வரைகள் 

x1 , x , ... xn என்பது N ( 4 , 7 ) என்ற இயல் நிலை தொகுதி 
யிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ராண்டம் கூறு என்க . எனில் ஏற் > 
குரிய 100 ( 1-4 ) % விகிதத்தில் நம்பிக்கை 

வரைகளைக் 

காண் 
போம் . 


ns2 


X2 n - 1 ஆகியவற்றைக் கவனிப்போம் . 


இங்கு s2 = > 

( x 


X ) 2 

; X 2 , -1 என்பது ( n - 1 ) படியாகக் - 


n 





கொண்ட கைவர்க்கப் பரவலின் மாறியாகும் . எனில் X2 பட்டியலி 

என்ற இரு மதிப்புகளைக் காணலாம் . 
1 

d 
2 2 


லிருந்து X31 - 


, 12 


-- 


P 


X ? 


n 2 


X2 


{* 


--- 


} 


= 1 -- d . 


2 


ஃ X2 


< n s2 


1-3 

2 


02 


2 


X2 ) 


2 


1 


2 


1 


2 


2 
19 


/ 152 


82 


| S2 


2 


X2 


X2 


al 
2 


2 


எனவே 100 ( 1 - d ) % வீதத்தில் ரயின் நம்பிக்கை வரைகள் 


2 


12 


1 


X2 

d 
2 


ஆகும் . 


2 


100 ( 1 - d ) % வீதத்தில் ஏ வின் நம்பிக்கை வரைகள் 


VEE VF 


ஆகும் . 


76 


புள்ளியியல் 


முழுமைத் தொகுதி ஒட்டுறவு கெழுவின் நம்பிக்கை வரைகள் 

ஒரு இயல் நிலைப் பரவலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ராண்டம் 
கூறுவின் ஒட்டுறவுக் கெழு r என்க . முழுமைத் தொகுதியின் 
ஒட்டுறவுக் கெழு P வின் 91 % விகிதத்தில் நம்பிக்கை வரைகள் 
( r = 2-33 மடங்கு ரன் திட்டப்பிழை ) ஆகும் ; 95 % விகிதத்தில் 
நம்பிக்கை வரைகள் ( r = 1.96 மடங்கு ரன் திட்டப்பிழை ) யாகும் . 

1 1 + 

எனக் கொண்டால் 
1 


-log 


P யோடு பொருந்திய யின் 98 % விகிதத்தில் நம்பிக்கை 
வரைகள் ( 3 + 2-33 மடங்கு z ன் திட்டப்பிழை ) ஆகும் ; 95 % 
விகிதத்தில் அதன் நம்பிக்கை வரைகள் ( 3 + 1.96 மடங்கு உன் 
திட்டப்பிழை ) ஆகும் . 


பயிற்சி 


1 . ஒரு பெரிய குழுவில் அமைந்த பள்ளிப் பிள்ளைகளுக்குப் 
புத்திக் கூர்மை சோதனை நடத்தப்பட்டது . அதன் மதிப்பெண் 
களின் திட்ட விலக்கம் 35 எனக் காணப்பட்டது . ஒரு குறிப்பிட்ட 
பள்ளியில் 100 மாணவர்களுக்கு இச் சோதனையைக் கையாண்ட 
தில் , கூட்டுச் சராசரி மதிப்பெண் 185 ஆகும் ; எனவே 95 % , 98 % 
விகிதங்களில் முழுமைத் தொகுதிக்குரிய கூட்டுச் சராசரியின் 
நம்பிக்கை வரைகளைக் காண்க . 


2. மேலே கண்ட சோதனையில் முழுமைத் தொகுதியின் 
திட்ட விலக்கம் அறியப்படா நிலையில் , 100 பேர் கொண்ட 
கூறுவின் திட்ட விலக்கம் 33 ஆகக் காணப்பட்டதெனில் , 
முழுமைத் தொகுதிக் கூட்டுச் சராசரிக்குரிய 95 % , 98 % விகிதங் 
களில் உள்ள நம்பிக்கை வரைகளைக் காண்க . 


3. ஒரு அகில இந்தியப் போட்டிச் சோதனையில் மதிப்பெண் 
திட்ட விலக்கம் 32. சென்னையில் போட்டியிட்ட 100 மாணவர் 
களின் கூட்டுச் சராசரி மதிப்பெண் 190. எனில் அகில இந்திய 
மாணவர்களின் கூட்டுச் சராசரிக்குரிய 95 % விகிதத்தில் உள்ள 
நம்பிக்கை வரைகளைக் காண்க . 


4. ஒரு நகரில் உள்ள 15 பையன்களின் நெஞ்சளவினை ஒரு 
தையல்காரர் அளக்கிறார் . கூட்டுச் சராசரி அளவு 40 " ஆகவும் , 
பரவற்படி 25 " ஆகவும் கண்டார் . நெஞ்சு அளவைகள் ஒரு 
இயல் நிலைப் பரவலைப் பின்பற்றினால் , முழுமைத் தொகுதியின் 


நம்பிக்கை உரைகள் 


77 " 


கூட்டுச்சராசரி அளவிற்குரிய 98 % விகிதத்தில் நம்பிக்கை வரை 
களைக்காண்க . 


5. ஒரு விவசாயி இருவகை ஏலச்செடிகளைப் பயிர் செய்கிறார் . 
முதல் வகையில் 10 யை அளவாகக் கொண்ட ஒரு ராண்டம் 
கூறுவையும் , இரண்டாம் வகையில் 12 யை அளவாகக் கொண்ட 
ஒரு ராண்டம் கூறுவையும் ஆய்கிறார் . சில மாதங்களில் முதல் 
வகை ஏலச்செடியின் கூட்டுச் சராசரி உயரம் 36 அங் ; 2 வது வகை 
யின் கூட்டுச்சராசரி உயரம் 35 அங் . முதல் வகை N ( A , T | == 2) 
என்ற இயல் நிலைப் பரவலையும் , இரண்டாம் வகை N ( 4 , ர , = 3 ) 
என்ற இயல் நிலைப் பரவலையும் பின்பற்றுகின்றன . எனில் , 
அவ்விரு முழுமைத் தொகுதிகளின் கூட்டுச் சராசரிகளின் வேறு ; 
பாட்டிற்குரிய 95 % விகித நம்பிக்கை ைைரகளைக் காண்க 


6. 10 , 15 அளவுகளில் உள்ள இரு ராண்டம் கூறுகள் 
N ( HL 71 ) , N ( 4 , 7 , ) என்ற இயல் நிலை முழுமைத் தொகுதி 
களிலிருந்து எடுக்கப்பட்டவை . அக் கூறுகளின் கூட்டுச் 
சராசரிகள் முறையே 50 , 45 என்பனவாம் . பரவற்படிகள் 16 , 25 
ஆகும் . எனில் 90 % , 95 % , 98 % விகிதங்களில் (1- 4 ) 
விற்குரிய நம்பிக்கை வரைகளைக் காண்க . 


7 . 100 மாணவர்கள் ஒரு தேர்வு எழுதினர் . அதில் 
தேறாதவர்கள் 10 பேர் . தேறாத மாணவர்கள் விகிதாச்சாரத்திற்கு 
98 % விகிதத்தில் உள்ள நம்பிக்கை வரைகளைக் காண்க . 


. 


8 . 10 மாணவர்களுக்கு ஒரு புத்திக் கூர்மைச் சோதனை 
செய்யப்பட்டது , கூட்டுச் சராசரி மதிப்பெண் 150 ஆகவும் , திட்ட 
விலக்கம் 35 ஆகவும் காணப்பட்டன . அக்கூறு எடுக்கப்பட்ட 
முழுமைத் தொகுதியின் பரவற் படிக்குரிய 98 % விகித நம்பிக்கை 
வரைகளைக் காண்க . 


9 . ஒரு இருமாறி இயல் நிலைப் பரவலிலிருந்து 1500 இரட்டை 
மதிப்புகள் கொண்ட ஒரு ராண்டம் கூறு காணப்பட்டது . அக் . 
கூறுவின் ஒட்டுறவுக்கெழு 0.2 ஆகும் . எனில் , 95 % , 98 % , 
விகிதங்களில் முழுமைத் தொகுதியின் ஒட்டுறவுக் கெழுக்குரிய 
நம்பிக்கை வரைகளைக் காண்க . 


10 . ஒரு ராண்டம் மாறிக்கு 50 இரட்டை மதிப்புகள் உள்ளன . 
அவைகளின் 

ஒட்டுறவுக் கெழு 0.85 எனக் காணப்பட்டது . 
எனில் 95 % விகிதத்தில் முழுமைத் தொகுதியின் ஒட்டுறவுக் 
கெழுக்குரிய நம்பிக்கை வரைகளைக் காண்க . 


புள்ளி மதிப்பீடு 


ஒரு முழுமைத் தொகுதியின் சுட்டுறுப்புகளை , அதன் கூறு 
களிலிருந்து அனுமானிக்கும் இடைவெளி காணும் முறைகளை 
முன்னர் 

கண்டோம் . இவ்வாறு இடைவெளியில் குறிப்பிடப் 
படாமல் , ஒரே உறுப்பால் அல்லது மதிப்பால் குறிப்பிடலாம் . 
முழுமைத் 

தொகுதிக்குரிய சுட்டுறுப்புகளின் மதிப்புகளாக 
திசையற்ற அவைகளை ( Scalar Quantities ) காணப்படுவதுண்டு . 
எடுத்துக் காட்டாக , ஒரு கூறுவின் கூட்டுச் சராசரியினை , அதன் 
முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரியாக மதிப்பிடுவது உண்டு . 
ஒரு முழுமைத் தொகுதியின் திட்ட விலக்கத்தினை அதன் ஒரு 
ராண்டம் கூறுவின் திட்ட விலக்கத்தினைக் கொண்டு மதிப்பிடுவது 
உண்டு, இவ்வகையான குறிப்பிட்ட மதிப்பீடுகளுக்கு புள்ளி 
மதிப்பீடு ( Point Estimation ) எனப் பெயராகும் . புள்ளி 
மதிப்பீடுகள் காணப்படும் ஒரு சில வழி முறைகளை இங்கு காண் 
போம் . 


விலக்கப் பெருக்கல் முறை 


ஒரு முழுமைத் தொகுதியின் விலக்கப் பெருக்கங்களை , 
அதனது கூறுவின் விலக்கப் பெருக்கங்களைக் கொண்டு மதிப்பீடு 
செய்வது இம் முறையாகும் . இம் முறையில் கூறுவின் விலக்கப் 
பெருக்கற் தொகைகள் முழுமைத் தொகுதியின் விலக்கப் 
பெருக்கற் தொகைகளாகக் கொள்ளப் படுகின்றன . mi = HI ; 
>sm , = 42 == -... m , = 4 , என்ற சமன்பாடுகளால் சுட்டுறு 
ப்புக்கள் மதிப்பிடப்பிடப்படுகின்றன . 


x 


இங்கு m . 


Σ 


n 


E ( x ) 


புள்ளி மதிப்பீடு 


79 


எந்த்துக்காட்டுக் கணக்கு 

N ( H o ) என்ற இயல் நிலைப் பரவலின் சுட்டுறுப்புக்கள் 
அதிலிருந்து எடுக்கப்பட்ட n அளவுடைய ராண்டம் கூறுகளால் 
விலக்கப் பெருக்கல் ( Method of momeats ) முறையில் மதிப்பிடுக . 


x1 2 ... Y , என்பன ஒரு கூறு என்க . 


1 


m , 


Σ 


; 


m 


> 


E ( r ) 


m ; 


E ( x2 ) = 1.1 


( அ.து ) m ன் மதிப்பீடு = T 

ma = 4 , 
( அ - து : ஏ 2 -யின் மதிப்பீடு -- m , 

x2 


my 2 


II 


_ * 
-2 (x - 


( x ; - x ) 


மீப்பெரும் வாய்ப்பு முறை 
( The method of Maximum Likelihood ) 


... Xn 


இம்முறையினை பேராசிரியர் R.A. வப்ஷர் கண்டார் . f ( x , 9 . 
என்ற முழுமைத் தொகுதியில் ஒரு ராண்டம் கூறு x , , xy , 
என்க . அவைகளின் நிகழ்தகவுக் கோவைகள் f ( xy a ) ; 
f ( x , 0 ) ; ....... f ( xn a ) ஆகும் . L = f ( x ; 6 ) • f ( x , 6 ) ...... 
f ( xn , 9 ) என்க . இந்த L- ன் மீப்பெரு மதிப்பிலிருந்து f ( x , e ) 
விற்குரிய சுட்டுறுப்புக் காணப்படுகிறது . இம்முறை , L ( G ) - விற்கு 
மீப்பெருமதிப்பினைப் பெறவில்லையெனில் பயன்படாது . L ( 8 ) 
விற்குப் பல மீப்பெருமதிப்புகள் இருப்பின் , அவைகளுள் மிகப் 
பெரியதை மீப்பெரும் மதிப்பாகக் கொள்ளவேண்டும் . 


இயல் நிலைப்பரவலின்சுட்டுறுப்புக ள இம்முறையில் காணுதல் 
இயல் நிலைப் பரவலில் , 

1 

- ( x - !! ) 2 
1 ( x , 0 ) = 

- 
V2n . ஏ 


202 


80 


புள்ளியியல் 


1. = f ( x . a ) • f ( x ,, H ) ....... f xn , 0 ) 


n 


- > 


( x - H ) 

2 72 


21. ர 


1 


ஃ log L 


- 


n logo 


* ( 


2 ) log 27 . 


( x ,-H) 

2 ர 
i = 1 


மீப்பெருமதிப்பில் , 


o log L 


- 


( அ . து ) - 


H ) 


= 0 


( 1 ) 


2 


i = 1 


மேலும் 


a log L 

07 


-- 


0 


( அ . து ) - " + 5 = 1) = 0 


( 2 ) 


இவ்விரு சமன்பாடுகளிலிருந்து பெறப்படும் , , -வின் மதிப்புகள் 
1 , எனில் , 


8 = [ Xs= " ) 12 


4 , - 


ஆகியவற்றின் மதிப்பீடுகள் 


எனவே 

இம்முறைப்படி 
முறையே 4 , 7 ஆகும் . 


பயிற்சி 
1. 25 ஆப்பிள் பழங்கள் கொண்ட ஒரு கூடையில் , 2 
பழங்கள் அழுகி விட்டன . விலக்கப் பெருக்கல் முறையாலும் , 
மீப்பெரும் வாய்ப்பு முறையாலும் அழுகிய பழங்களின் விகிதாச் 
சாரத்திற்கு மதிப்பீடுகள் காண்க . 


நம்பிக்கை வரைகள் 


81 


, 


2. ( வைச் சுட்டுறுப்பாகக் கொண்ட அடுக்குப் பரவலுக்கு 
மேற்கண்ட இருமுறையாலும் மதிப்பீடுகள் காண்க . 

1 
3. f ( x , 6 ) - 

0 < x < G 

0 வேறு இடங்களில் 
இந்த பரவலுக்கு 6 - வின் மதிப்பீட்டை மீப்பெரும் வாய்ப்பு முறை 
யால் காண்க . 

1 
4. ] ( x , 4 ) 

, d < x < B , d > B 
B aL 
=== 0 வேறு இடங்களில் 


* 


| 


என்ற பரவலின் சுட்டுறுப்புகளுக்கு , மீப்பெரும் வாய்ப்பு முறை 
.யால் மதிப்பீடுகளைக் காண்க . கூறு கொடுக்கப்பட்டுள்ளதாகக் 
கொள்க . 


n 


5 . அளவுடைய ஒரு கூறு கொடுக்கப்பட்டுள்ளதாகக் 
கொண்டு 
| ( x , Fl ) === ( 0 + 1 ) x " ; 0 < x < 1 , 4 > 0 

( 6 

=== 0 வேறு இடங்களில் 
என்ற பரவலின் சுட்டுறுப்பிற்கு மேற்கண்ட இரு முறைகளிலும் 
மதிப்பீடுகளைக் காண்க . 


இது 


என 


மதிப்பீட்டின் சிறப்புத் தன்மைக்கான இயல்புகள் . 

இரு வழிகளில் ஒரு முழுமைத் தொகுதியின் சுட்டுறுப்புகளுக் 
குரிய மதிப்பீடுகளைக் கணிக்கலாம் எனக் கண்டோம் . 
தவிர , வேறு சில வழி முறைகளும் உள்ளன என்பது இங்கு 
குறிப்பிடத் தக்கது . இவ்வாறு பல வழிகளில் ஒரே சுட்டுறுப்பிற் 
குரிய மதிப்பீட்டைக் கண்டால் , பல மதிப்பெண்களை நாம் பெற 
லாம் . அவைகளுள் எது சிறந்தது 

முடிவு செய்தல் 
வேண்டும் . சில சமயங்களில் , அம்மதிப்பீடு ஒருதலைச் சார்பற்ற 
தாக ( unbiased ) அமையுமாயின் , அதனைச் சிறந்த மதிப்பாகக் 
கொள்கிறோம் ; வேறு சில சமயங்களில் , அம்மதிப்பீடு ஒரே நிலை 
யுடைய தன்மை ( consistency ) யதாக அமைந்தால் , அதனையே 
சிறந்ததாகக் கொள்கிறோம் . இது தவிர, ஒன்றுக்கொன்றான 
இணைத்திறமை ( Relative efficiency ) , 

போதுமான தன்மை 
( sufficiency ) , முற்றுப் பெற்ற தன்மை ( completeness ) , மாறாத் 
தன்மை ( invariance ) போன்றவற்றாலும் ஒரு மதிப்பீட்டைச் 

6 


82 


புள்ளியியல் 


சிறந்ததாகக் கொள்ளலாம் . எந்தத் தருணத்தில் , எந்தத் தன்மை 
யைப் பயன்படுத்தி மதிப்பீடுகளின் சிறந்தவற்றைத் தேர்ந் 
தெடுப்பது என்பது அனுபவத்தின் வாயிலாக அறியக் கூடிய 
தாகும் . 


ஒருதலைச் சார்பற்ற தன்மை : 

6 என்ற கட்டுறுப்பின் மதிப்பீடு 6 என்க . எனில் , E ( 6 ) == 6 
என அமையுமானால் , 0 என்பது 4 வின் ஒருதலைச் சார்பற்ற 
மதிப்பீடாகும் . E ( X ) = uu எனவே எந்தவொரு முழுமைத். 
தொகுதியிலும் கூறுவின் கூட்டுச்சராசரி , முழுமைத் தொகுதிக் . 
குரிய கூட்டுச் சராசரியின் ஒருதலைச் சார்பற்ற மதிப்பீடாகும் . ஒரு 
கூறுவின் பரவற்படி , முழுமைத் தொகுதி பரவற்படிக் குரிய 
ஒருதலைச் சார்பற்ற மதிப்பீடாக அமையாது ; ஏனெனில் , 
E ( s" ) = E 

( X ; X ) 

+ ஏ . ஆனால் 


= [ bx = x) ) + 
2 ( x- ) ) என்பது முழுமைத் தொகுதி பரவத் படிக்குரிய 
E [ XK- ) 


ஒருதலைச்சார்பற்ற 


மதிப்பீடாக 


அமையும் . 


ஏனெனில் 


ஒரே நிலையுடைய தன்மை : 

9 என்ற சுட்டுறுப்பின் மதிப்பீடு 9 என்க . எனில் , n – oc 
ஆக உள்ள நிலையில் P { 6 – 8 } = 1 என அமையுமானால் , 
மதிப்பீடு 9 ஒரே நிலையுடைய தன்மையுடையதாகும் எனக் 
கூறுகிறோம் . எனவே 

ஒரு மதிப்பீடு , ஒரே நிலையுடைய 
தன்மையைப் பெற்றிருப்பதற்குரிய நிபந்தனை 0 யில் 
P { 6 + 0 } – 1 ஆகும் . அதாவது எந்த ஒரு கொடுக்கப் 
பட்டுள்ள எவ்வளவு சிறிய E > 0 ஆக இருந்தபோதிலும் , 
n 2 n . ற்கு P { [ e - e | > € } < 8 என்பதற்கேற்ப > 0 
என்ற அளவினைக்காண முடியும் . இது 9 ஆனது ைேய நோக்கிக் 
குவிகிறது எனக் கூறுகிறோம் . 


n . + 


தேற்றம் 

9 வின் ஒருதலைச் சார்பற்ற மதிப்பீடு 6 ஆகவும் , 0 வின் 
பரவற்படி – 0 ஆகவும் , 11 – 00 ஆகவும் அமைந்தால் , 6 ஆனது 
O வின் ஒரே நிலையுடைய தன்மை கொண்ட மதிப்பீடாகும் . 


நம்பிக்கை வரைகள் 


83 


P { | t - E ( t ) | > k } < 

பரவற்படி (1 ) 

k2 


{ இது சௌபசெவ் சமனற்ற உறவாகும் } 


பரவற்படி ( 4 ) 
இங்கு P { 16 - 0 | > k } / 


| 


இங்கு k என்பது ஏதாவது ஒரு நிலை உறுப்பு ஆனால் n + 00 , 
பரவற்படி ( 9 ) = 0 


எனவே P { [ e - 0 | > k } 
எனவே 8 , 6 வை நோக்கிக் குவிகிறது . 

- வின் ஒரே நிலைஉடைய தன்மை கொண்ட மதிப்பீடு 
8. ஆகும் . 


குறிப்பு : 

1. ஆனது | வின் ஒரே நிலையுடைய தன்மையதான 


18 


மதிப்பீடெனில் , என்பதும் அத்தன்மையதான மதிப்பீடாகும் . 

n + 1 
n ற்கு பல்வேறு மதிப்புகள் கொடுக்க , பல்வேறு ஒரே நிலையுடைய 
தன்மையதான மதிப்பீடுகளைப் பெறமுடியும் என்பது தெளிவாகும் . 


2. ஒரே நிலையுடைய தன்மையைக் கொண்ட மதிப்பீடு , 
ஒருதலைச்சார்பற்ற மதிப்பீடாக அமையுமெனக் கூற முடியாது . 
எடுத்துக்காட்டாக , A வின் ஒரே நிலையுடைய தன்மையையும் , ஒரு 
தலைச்சார்பற்ற தன்மையையும் பெற்ற துமான மதிப்பீடு 

me 
சி என்க . ஆனால் என்பது 4 வின் ஒரே நிலையுடைய 

n -- 1 
தன்மை கொண்ட மதிப்பீடு ; ஆனால் ஒருதலைச் சார்பற்ற தன்மை 
கொண்டதல்ல . 


பிற இயல்புகள் : 

A வின் ஒருதலைச் சார்பற்ற தன்மை கொண்ட மதிப்பீடு 
6 , எனவும் , ஒரே நிலையுடைய தன்மை கொண்ட மதிப்பீடு 9 , 
எனவும் கொள்க . 

எனில் 6 ,, 6 , வின் இணைத்திறமை ( Relative 
efficiency ) 


84 


புள்ளியியல் 


e = 


என அமையு 


F [( 8 , -) ] 

என்பது 
E [ 6 , -92 ) 
வரையிலக்கணமாகும் . E ( 4 ) = n = E [ i] .) 
மானால் , 
பரவற்படி ( 3 ) 

ஆகும் . 
பரவற்படி ( 6 ) 
e > 1 என அமைந்தால் , 6 , ஆனது 6 , வை விட திறமை 
யான மதிப்பீடாகும் . 


e = 


என்பது 


2. போதுமான தன்மை ( Sufticiency ) என்பதும் ஒரு நல் 
மதிப்பீட்டிற்குரிய குணமாகும் . / ( x , x , ..... , | 6 ) 

8 
லிருந்து விடுபட்ட கோவையாக அமையுமாயின் , 8 போதுமான 
தன்மையுடையதாகும் . வேறு வகையாகவும் கூறலாம் . வாய்ப்புக் 
கோவை ட யை 8 , 9 ஆகிய இரண்டும் கொண்ட ஒரு கோவை 
யாகவும் , 4. யிலிருந்து விடுபட்ட மற்றொரு கோவையாகவும் 
காரணிப்படுத்தயியலுமானால் , 6 என்பது 9 வின் 

9 வின் போதுமான 
தன்மையுடைய மதிப்பீடாகும் . 


3. T என்பது ஒரு புள்ளிமாறி என்க . அதன் அடர்த்திக் 
கோவை f ( t , ( ) என்க , E { g ( T ) } = 0 ஆக அமையுமானால் , 
- என்பது ஒரு முற்றுப் பெற்ற தன்மை மாறி ( Complete Statistic ) 
ஆகும் . 6 என்பது இத்தகு ஒரு மாறியாக அமையுமானால் , அது 
9 வின் முற்றுப் பெற்ற தன்மையுடைய மதிப்பீடாகும் . 


. 


4. மாறாத் தன்மை : 

x .) x . , என்ற கூறுவைப் பயன்படுத்தி முழுமைத் 
தொகுதியின் கூட்டுச் சராசரி 4 மதிப்பிடப்படுவதாகக் கொள்க . 
T ( x , x , .... ) என்பது - வின் ஒரு மதிப்பீடு என்க . , , , , , 
என்பன அடிகளில் (feet ) கண்ட அளவுகள் என்க . இவற்றையே 
அங்குலத்தில் கண்டால் , 12 x1 , 12 x , ..... 12 x , என்பன நேரில் 
கண்ட அளவைகளாக அமையும் . எனில் - வின் மதிப்பீடு 
T ( 12 x , , 12x , , ..... 12x . ) ஆகும் . 


என 


T ( 12 x ,, 12 13 , ... 12 x ) = 12 / ( x , x , ... xn ) 
அமையுமானால் , இம் மதிப்பீடு ஒரு மாறுபடா மதிப்பீடாகும் . 


நம்பிக்கை வரைகள் 


பயிற்சி 
1. ஒரு ஈருறுப்புச் சேர்க்கை 

நிகழ்தகவு சூழ்நிலையில் 
மீப்பெரு வாய்ப்பு முறையால் கண்ட வெற்றிக் கான நிகழ் தகவு 
p ன் மதிப்பீடு ஒருதலைச் சார்பற்றதென நிறுவுக . 

N 

x 
2. f ( x , 6 ) 

( 1 - p ) 

1 , 

N 
வேறு இடங்களில் 0 < p < 1 

N = கொடுக்கப்பட்டுள்ளது . 
என்ற பரவலில் p சுட்டுறுப்பாகும் . எனில் p2 + 2 வின் ஒருதலைச் 
சார்பற்ற மதிப்பீட்டைக் காண்க . 


வ 


3 : m யைச் சுட்டுறுப்பாகக் கொண்ட பாய்ஸான் பரவலின் 
ஒரு ராண்டம் கூறு ,,, ,, ... xn • m ன் ஒருதலைச் சார்பற்ற 
மதிப்பீடு X எனக் காண்க . 


4 . எண்ணுறு 

பரவற் படியைக் கொண்ட எந்தவொரு 
முழுமைத் தொகுதியிலும் . அதன் கூட்டுச் சராசரிக்குரிய மதிப்பீடு 
ஒரே நிலையுடைய தன்மையுடையதும் , ஒருதலைச் சார்பற்ற 
தன்மையுடையதுமென நிறுவுக . 


5. N ( H , 1 ) என்ற இயல் நிலைப் பரவலில் கூறுவின் கூட்டுச் 
சராசரி ( வின் ஒரு போதுமான தன்மையுடைய மதிப்பீடு எனக் 
காட்டுக . 


6. f ( 1 ) = ( 

| ( 0 ) = | - 0 
f ( x ) 

= 0 , வேறு இடங்களில் , 


0 < 0 < 1 


என்று தரப்பட்டுள்ள ஒரு முழுமைத் தொகுதியில் 2 உறுப்புகளைக் 
கொண்ட கூறுகள் X ,, X , ஆகும் X1 + X , என்ற மாறி 6 வின் ஓரு 
முற்றுப்பெற்ற தன்மையுடையதும் , போதுமான தன்மையுடையது 
மான மதிப்பீடு எனக் காட்டுக . 


. 


7. ஒரு இயல் நிலைப் பரவலிலிருந்து ராண்டம் கூறுவினில் 
கூறுவின் கூட்டுச் சராசரியானது முழுமைத் தொகுதிக்குரிய 
சராசரியின் ஒரே நிலை உடைய தன்மை கொண்ட மதிப்பீடு எனக் 
காட்டுக . 


86 


புள்ளியியல் 


. 


1 

1 
8. f ( x , H ) = 

1+ ( x - H ) 
என்பதை அடர்த்திக் கோவையாகக் கொண்ட காஸிஸ் முழுமைத் 
தொகுதியில் , கூறுவின் கூட்டுச் சராசரி முழுமைத் தொகுதி 
கூட்டுச் சராசரியின் ஒரே நிலையுடைய தன்மை கொண்ட மதிப் 
பீடாகாது ; ஆனால் கூறுவின் இடை நிலை அத் தன்மையதான 
மதிப்பீடாக அமையுமென்பதை நிறுவுக . 


9 . ஒரு இயல் நிலைப் 

| ரவலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு 
ராண்டம் 

கூறுவில் 12 தெரியும் . எனில் பன் போதுமான 
தன்மையுடைய மதிப்பீடு X எனக் காட்டுக . - தெரியுமானால் , 
1 ) 

( x ; - x ) என்பது ரதக்குரிய ஒரு போதுமான தன்மை 


n 


யுடைய மதிப்பீடல்ல என்பதைக் காட்டுக . ஏ யின் போதுமான 
தன்மையுடைய மதிப்பீடு யாது ? 


பரவற்படி ஆய்வு 


ஒரு புள்ளி விபரத்திலிருந்து சரியான முடிவுகள் எடுக்கப்பட 
வேண்டுமெனில் , ஆய்வு மேற்கொள்ளப்படும் பரிசோதனையின் 
அமைப்பு ( Design of Experiment ) ஏற்ற முறையில் அமைக்கப் 
படல் வேண்டும் . எவ்வாறெல்லாம் ஏற்ற பரிசோதனைகளை 
அமைக்கலாம் என்பது பற்றி இங்கு காணப்போவதில்லை . ஏற்ற 
முறையில் அமைக்கப்பட்ட பரிசோதனையில் கண்ட புள்ளி விபரங் 
கள் பகுத்தாயப்படும் பல்வேறு முறைகளை இங்கு காண்போம் . 


ஒரு வழி பகுத்தாய்வு ( one - way classification ) 

A என்ற பெருவெளி நன்செய் நிலம் என்க . அது K சிறு 
குழுக்களாக ( sets ) ப் பிரிக்கப்பட்டுள்ளதென்க . ஒவ்வொரு 
குழுவும் n சிறு பகுதிகளாகப் ( plots ) பிரிக்கப்பட்டுள்ளதாக 
வும் கருதுக . முதல் குழுவில் உள்ள பகுதிகளில் ஒரே வகையான 
F. உரங்கள் போடப்படுகின்றன . இரண்டாம் குழுவில் ஒரே 
வகையான F , உரங்கள் போடப்படுகின்றன . வது குழுவில் 
உள்ள சிறு பகுதி நிலங்களில் ஒரே வகையான F , உரங்கள் 
போடப்படுகின்றன . K வது குழுவில் F உரங்கள் போடப்படு 
கின்றன . இந்த வகை உரங்களால் விளைந்த நெல் இறுதியில் 
காணப்பட்டு அளக்கப்படுகின்றன . இங்கு , இந்த பல்வேறு 
உரங்களால் பயிரான விளைச்சலில் எந்தவித வேறுபாடுமில்லை 
என்பதை நமது கொள்கையாக அல்லது 

அனுமானமாக 
( Hypothesis ) எடுத்துக் கொள்வோம் . ஆய்வின் முடிவில் இக் 
கொள்கை நிராகரிக்கப்பட்டால் , F. என்பது பிற உரங்களை விட 
பயன் தரத் தக்கதா என்பதை ஆய வேண்டும் ; இது போன்றே 
ஒவ்வொரு வகை உரத்திற்கும் ஆயவேண்டும் . மேலும் , பல்வேறு 
உரங்களால் பயிரான விளைச்சலின் வேறுபாடுகளையும் மதிப்பிட 
வேண்டும் . 


மேலே கண்ட சோதனையில் , ஒவ்வொரு குழுவின் புள்ளி 
யிலும் ! நேரடிப் பார்வைகள் உள்ளன என்பது தெளிவாகும் . 


881 


புள்ளியியல் 


iவது குழுவினில் j வது பார்வையினை xy என்பது குறிக்குமென்க . 
i வது உரமான F , யில் விளைந்த விளைச்சல் பலனை 4 , காட்டுமென்க. 
ேஎன்பது -ஆவது குழுவினில் - வது பார்வையினில் நிகழும் , 
வாய்ப்பு மாறுதல்களால் ஏற்படும் ராண்டம் பிழை என்க . 

எனில் . 


X = H + e , i 


= 


1 , 2 , ...... 


k 


j = 2 , 1 , . 


= 1 + + ( இங்கு d . , F- ஆல் ஏற்படும் 

விளைச்சல் மாற்றம் ) 


குழு குழு 2 குழு 3 


குழு k மொத்தம் 


x11 | x21 


x91 


... 


xk1 


X , 


Xk2 


x13 


X93 


x , 3 


xk3 


... 


- 


.. 


*. 


- 


.. 


... 


... 


... 


... 


... 


... 


--- 


... 


31 


X2 | 


xsit 


Xkil 


மொத்தம் 


31 . 


x2 . 


Xg 


. 


x ;. என்பது 1 - வது குழுவின் கூடுதல் . 


x .. என்பது எல்லா பார்வைகளின் கூடுதல் . 


பரவற்படி ஆய்வு 


89 


- 


* 


நமது கொள்கை 

H , : H = He 
அ .து H : di 0 

= dk . 
குழுவில் அடங்கிய மாறுபாட்டளவை ( The within set Variation ) 


- 


19 


k 


n 


2 


- 


S2 


i = 1 j = 1 


> 2 (x - : ) 
- ( )- | -- 1 


H ஏற்ப மொத்த மாறுபாட்டளவை ( Total Variation ) 


2 


S. = 

2 (* - * - ) 


Σ 


x2 


- 


குழுவிற்கிடை . மாறுபாட்டளவு ( The Beiiveen set Variation ) 


பி . 2 


S2 


2 


= 2 ( * - * ) 


. 


x , 


Σ 


1 


nk 


ஆனால் S. 2 = S2 + ( S , 2 - S2 ) 


- 


குழுவில் அடங்கிய மாறுபாடு 


எனவே மொத்த மாறுபாடு 
+ குழுவிற்கிடை மாறுபாடு . 


நேரில் கண்ட பார்வை அளவுகள் கீழ்க்கண்ட படிகளில் 
கணக்கிடப்படவேண்டும் . 


90 


புள்ளியியல் 


1 . 


Σ 


x என்பதையும் x யையும் கணக்கிடுக . 


2. திருத்தக் காரணி 


தி . கா , 


--யைக்கணக்கிடுக . 
nk 


k 


3. 


- 


-யைக் கணக்கிடுக . 
n 


4 


S.3 


x 


- தி . கா.யைக் கணக்கிடுக . 


k 


5. S. 


S2 = 


தி . கா.யைக் கணக்கிடுக . 


n 


6. S2 = S.2 - (S. 


- 


S : ) - யைக் கணக்கிடுக . 


7. ( S. ? - S2 / k - 1 ) / S2 | k ( n = 1 )-யைக் கணக்கிடுக . 
( S .. - Sa ) | k - 1 
S2 [ k ( n - 1 ) 

Fk - 1 , k ( n - 1 ) 


( அ - து ) இது ( k - 1 ) , k ( n - 1 ) ஆகியவற்றினைச் சமன் 
பாட்டுப்படியாகக் கொண்ட F- பரவலைப் பின்பற்றுகிறது . இந்த 
பரவற்படி விகிதத்திற்கு மிகைத்தன்மைச் சோதனை செய்ய 
வேண்டும் . மிகைத்தன்மையில்லாமலிருப்பின் 
கொள்கையை ஏற்றுக் கொள்ளலாம் . அதாவது பல்வேறு 
உரங்களின் பலன் பூஜ்யமாகும் . இந்த F மிகைத்தன்மையதாக 
அமைந்தால் , H.- யை ஏற்றுக் கொள்ள முடியாது என்பதாகும் . 


H. 


என்ற 


இருவழிப் பகுத்தாய்வு ( Two Way classification ) 


ஒரு வழிப்பாட்டில் k- வகை உரங்கள் ஒரே வகையான 
பயிர்களுக்குப் பயன்படுத்தப்படும் நிலையைக்கண்டோம் , 
இங்கு k வகை உரங்கள் பல வகையான பயிர்களுக்குப் பயன் 
படுத்தப்படும் நிலையைக்காண்போம் . - i- வது 

உரம் . j- வது 
வகையான பயிரில் பயன்படுத்தப்பட்டு , இறுதியாக விளைச்சலில் 


பரவற்படி ஆய்வு 


91 


கண்ட விளைவினை x | என்க . சாதாரணமாக விளைவு எனில் , 
தற்போது விளைவு 4 ; = y + d ; + B ; + e ஆகும் . எனவே 
xj = $ ( 4 , di , Bji ej} . 


இங்கு பொதுப்பலன் கோவை - ஆகும் . கொள்கை H. 
என்பது வெவ்வேறுவகை கையாளலானால் 

பலனில் வேறு 
பாடில்லை என்பதாகும் . 


அதாவது H. : H 

H = 1 


ப 


2 


அதாவது H. : . 


da 


1 


dr 


- 


0 


BI 


= 


Ba 


- 


B 


= 


0 


எனில் நேரில் கண்ட பார்வைகளை , இருவழிப் பாகுபடுத்த கீழ் 
வரும் பட்டியல் முறை காட்டும் . 


B 


B , 


B9 


B 


மொத்தம் 


A1 


311 


2 


X13 


... 


... 


A , 


X21 


X32 


x88 


... 


. 


X2t 


AS 


x31 


x32 


X83 


... 


Xt 


... 


... 


... 


... 


.. 


... 


... 


... 


... 


... 


... 


... 


... 


... 


.. 


... 


... 


*.. 


... 


... 


... 


... 


A , 


32 


< 3 


Xrt 


மொத்தம் | 


x1 


Xt . 


. 


92 


புள்ளியியல் 


பின் கீழ்க்கண்ட படிகளில் கணக்கிடப்படவேண்டும் . 
1 . z x-யும் z x- .. யையும் கணக்கிடுக . 

ij 


2. திருத்தி காரணி 


- 


தி . கா . = 


யைக்கணக்கிடுக . 


3. T = 


Σ 


x ;. 


-தி.காயைக் கணக்கிடுக . 


x.j 


4. T , 


Σ 


- தி.காயைக் கணக்கிடுக . 


5. T; 


- 


Σ 


x-தி . காயைக் கணக்கிடுக . 


6. படி = ( r - 1 ) ( t - 1 ) -யைக் கணக்கிடுக . 


7. T = 


T1 , -யையும் U = 


1 ,, -யையும் கணக்கிடுக . 


1 


1 


8. E , = Ts - T , - T , யைக் கணக்கிடுக . 


9. E 


EE 

யைக் கணக்கிடுக . 
( r - 1 ) (t- 1 ) யைக் 


T 


10 . 


--யையும் 


U 

-யையும் கணக்கிடுக . 
E 


T 

என்பது ( r - 1 ) , ( r - 1 ) ( t - 1 )-யைச் சமன்பாட்டுப் 
E 
படியாகக் கொண்ட F பரவலைப் பின்பற்றும் . 


U 

என்பதும் ( t - 1 ) , ( r - 1 ) ( 1 - 1 )-யைச் சமன்பாட்டுப் 
E 
படியாகக் கொண்ட F பரவலைப் பின்பற்றும் , 


di 


La 


- 


T 
0 என்ற கொள்கையினை 
யைப் 

E 
B. 0 என்ற கொள்கையினை 


பயன் படுத்தியும் 1 


B , 


பரவற்படி ஆய்வு 


93 


மிகைத்தன்மைச் சோதனை மேற் 


--யைப் பயன்படுத்தியும் 
E 
கொள்ளலாம் . 


எடுத்துக்காட்டுக்கணக்கு 
நான்குவகை 

தானியங்கள் மீது மூன்றுவகை உரங்கள் 
தெளிக்கப்பட்டு , பரிசோதனை விளைவுகளைப் பின்வரும் பட்டியல் 
காட்டுகிறது . 


1 . 


உரங்களால் விளைவினில் மாறுபாடு இல்லை . 


2. தானியவகைகளால் விளைவினில் வேறுபாடில்லை என்ற 
கொள்கைகள் மீது மிகைத்தன்மை சோதனை செய்தாய்க . 


தானியவகைகள் 


AL 


B 


C 


D 


மொத்தம் 


உரவகைகள் 

+ 


A 


3 


4 


5 


4 


16 


B 


4 


6 


6 


6 


22 


C 


4 


7 


7 


6 


24 


மொத்தம் 


11 


17 


18 


16 


62 


1. 


x x ? // = 32 + 42 + 42 + 42 + 62 + 72 + 52 + 62 
ij 

+72 + 42 + 62 + 62 = 34 ) . 


. 


= 62 . 


x2 . 


. 


- 


-- 


தி - கா = 


2. திருத்தகாரணி 


622 
3 X 4 


320.3 


94 


புள்ளியியல் 


3 . 


T ) 


= 


. கா 


-- 


168 + 222 +242 

4 


320.3 


- 


8.7 


4 . 


T , 


112 4- 172 + 182 + 6 : 

3 


320-3 


9.7 


5 . 


Ts 


2 


. 


340 


--- 


- 320.3 = 19./ 


6 


படி 


-- 


( r - 1 ) ( 1 - 1 ) = ( 3 - 1 ) ( 4 - 1 ) 


8 


7 


7. T 


= 


II 


- 


* 


= 


4.35 


7 . 


9.7 

3 


- 


3.23 


- 


8 . 


ET 


T - T. 


T , 


19.7 - 8.7-9.7 
.3 


1 


. 


9 , E 


E 
( r - 1 ) ( t - 1 ) 


3 
6 


- 


0.213 


10. F-விகிதங்கள் 


T 


-- 


11 


4.35 
0.213 


20 . 


E 


U 
E 


-- 


3.23 
0.213 


= 


15 . 


பட்டியிலின்படி 1 % தரத்தில் F ,, 6 = 10.9 


F8 , 6 = 9.78 


எனவே நேரடிகண்ட மதிப்புகளான 20 , 15 ம் முறையே இம் 
மதிப்புகளுக்குப் பெரியனவாகும் . எனவே இரு கொள்கைகளும் 
ஏற்றக் கொள்ளத் தக்கனவல்ல . 


பரவற்படி ஆய்வு 


95 . 


ராண்டமாக்கப்பட்ட தொகுதிச் சோதனைகள் : 


நெல்வினைச்சலில் 1 வகை உரங்களைப்போட்டு அதன் பலனைக் 
காண்பதற்காகத் தயாரிக்கப்பட்ட ஒரு சோதனையைக் கருதுக . 
மண்வளம் , காலை நிலைக் கட்டுப்பாடுகள் முதலியவற்றால் ஒரே 
தரமான ( Homogeneous ) ஒரு தொகுதி நிலத்தினை எடுத்துக் 
கொள்க . ஒரே அளவுடைய பகுதி நிலங்களாக அமையுமாறு , 
அவற்றினை ! பகுதிகளாக ( plots ) ப் பிரித்துக்கொள்க . ராண்டமாக 
இந்த t பகுதிகளிலும் t 

உரங்களைப்போடுக . ஒரே 
வகையான நெல்லை இந்த ( பகுதியிலும் பயிர்செய்க . இதுமாதிரி , 
வது ஒரு 

இடத்தில் ஒரு தொகுதி நிலத்தினை எடுத்து , 
1 பகுதிகளாகப்பிரித்து , ராண்டமாக ( வகை உரங்களையிட்டு 
அதேவகை நெல்லைப்பயிர் செய்க . இதுபோன்று r தொகுதிகளில் 
விளைவுச்சோதனையை மேற்கொள்வோம் . எனில் , 

இங்கு 
விளைவுப்பலன் 


வகை 


X ;; = f dit ß ; + lij 


d ; என்பது தொகுதியினால் ஏற்படும் பலன் ( Block effects ) 

B ; என்பது உரவகையினால் ஏற்படும் பலன் ( treatment 
cffects ) 

ey என்பது ராண்டம் பிழையாகும் . ( random error ) 


இலத்தீன் சதுர சோதனை அமைப்பு : 


n படியில் உள்ள ஒரு இலத்தீன் சதுர அமைப்பு என்பது 
n பொருட்களை , n நெட்டுப்பிரிவிலும் , n படுக்கைப்பிரிவிலும் 
அமைக்கும் முறையாகும் . 3 வது படி இலத்தின் சதுரம் கீழே 
தரப்பட்டுள்ளது . 


B 


C 


B. 


C 


A 


( C 


B 


• 96 


புள்ளியியல் 


Aj Ae ... A .; B. , B ,, ... B .; C. , C , ... C , என்ற மூன்று குழுக் 
களான பயிரிடும் முறைகளின் விளைவோடு பொருந்து கொள்கை 
களைச் சோதிக்க இவ்வகை அமைப்புப் பயன்படும் . 


இங்சூ X ; j (k ) = 4 + d , -- B ; + Yk + ei ( k ) . 

+ + + Y + 
di என்பது படுக்கைப் பிரிவினால் உண்டாகும் விளைவு ( Row 
effects ) 


B ; என்பது நெட்டுப் பிரிவினால் உண்டாகும் விளைவு ( Column 
reflects ) 

Yk என்பது உழவடை முறையால் உண்டாகும் விளைவு 
{ treatment elects ) 

இங்கு பரவற்படி ஆய்வுப் பட்டியல் கீழ்கண்ட 
தரப்பட்டுள்ளது . 


வாறு 


1. . 


12 .. 


i 


xya .. 


n 


na 


= R யைக் கணக்கிடுக . 


1 


2 . 


Σ 


na 


C யைக் கணக்கிடுக . 


-- 


n - 1 


3 . 


x2 ... k 


= T யைக் கணக்கிடுக . 


1 


+3 


.. 


4. >> 


T யைக் கணக்கிடுக . 


ii 


5. E = Ts - T - C - R யைக் கணக்கிடுக . 


E 
6. E = 

யைக் கணக்கிடுக . 
( -1 ) ( n - 2) 


R 


C T 

களைக் கணக்கிடுக . 


. 


பரவற்படி ஆய்வு 


97 


R C 
E E 


T என்பன மூன்றும் ( n - 1 ) , ( n - 1 ) ( n - ) யை 


. 


சமன் பாட்டுப் படிகளாகக் 

கொண்ட F- பரவலைப் பின்பற்று 
கின்றன . இனி மிகைத் தன்மையைச் சோதனையை மேற் கொண்டு 
கொள்கையை ஏற்றுக் கொள்ளவோ நிராகரிக்கவோ செய்யலாம் . 


பயிற்சி 
1. ஒரு நீலம் 10 குழுக்களாகப் பிரிக்கப்பட்டு 3 வகையான 
உரங்கள் இடப்பட்டன . விளைவினைக் கீழ்க்கண்ட பட்டியல் 
தருகிறது . 


1 


2 


3 


4 


5 


6 


7 


8 


9 


10 


முதல் 
உரம் 


150 


- 


162 


159 


165170 180 170 185 190 180 


|10 


இரண்ட 
உரம் 


160 160 


156 170.157 184 175 170 185 180 


மூன்றாம் 
உரம் 


145 


155 


150 


| 


165 165162164 | 170 175 170 


0 175 


ஒரு வழி ஆய்வினைக் கேற்ப சோதனை செய்து , உரங்களால் 
விளைவில் வேறு பாடில்லை என்ற அனுமானத்தை 5 % தரத்தில் 
ஆய்க . 
2. 4 வகை தானியங்களின் மூன்று 3 வகையான உரங்கள் 
ட விளைவினைக் கீழ்க்கண்ட பட்டியல் காட்டுகிறது . 


- 


தானிய 


வகை 


A 


B 


C 


D 


உரங்கள் 


கள் 


A 


18 


22 


20 


21 


B 


20 


28 


31 


29 


C 


20 


35 


36 


30 


7 


98 


புள்ளியியல் 


இருவகை பாகுபாட்டு வழியினில் ( 0 ) உரங்களால் விளை 
வினில் வேறுபாடில்லை ( 2 ) தானிய வகைகளால் விளைவினில் 
வேறுபாடில்லை என்ற கொள்கைகளை ஏற்க இயலுமாவென்பதை 
1 % தரத்தில் ஆய்க . 


3. மூன்று வகை பருத்தி நூல் அறுபடும் திறனைக் காண 
மூன்று முறைகளைக் கையாண்டு ராண்டமான தொகுதி சோதனை 
மேற்கொள்ளப்பட்டது . அறுபடும் திறனைக் கண்ட முடிவுகளை 
கீழ்க்கண்ட பட்டியல் தருகிறது . 


மூன்றாம் வகை 


முதல் வகை 

நூல் 


இரண்டாம் 
வகை நூல் 


நூல் 


முதல் முறை 


20 


22 


22 


இரண்டாம் முறை 


20 


18 


201 


மூன்றாம் முறை 


18 


21 


24 


மூன்று முறைகளும் சமமான தன்மையுடையனவே 

என்ற 
கொள்கையை 5 % தரத்தில் ஆய்க . 


4 .. ஒரு இலத்தின் சதுர அமைப்பில் கண்ட முடிவு புள்ளி 
விபரங்கள் கீழே தரப்பட்டுள்ளது . 


அமைப்பு 


முடிவு 


A 


B 


C 


13 


12 


15 


B 


C 


A 


15 


17 


19 


C 


A 


B 


14 


19 


21 


இதற்கேற்ற கொள்கைகளை எழுதி , அவைகளை 5 % , 1 % தரங் 
களில் ஏற்கக் கூடியனவா என்பதை ஆய்க . 


பரவற்படி ஆய்வு 


99 


செப்பைஸெவ் சமனற்ற உறவும் வீக்விதியும் 


ச 


தேற்றம் 


X என்பது எதிர் மறையற்ற மதிப்புகளைப் ( Non negative 
Values ) பெறும் ஒரு ராண்டம் மாறியாகவும் , அதன் கூட்டுச் 
சராசரி , பரவற்படி ஆகியன முறையே 4 , as ஆகவும் அமைந் 
தால் , எந்தவொரு t > 0 ற்கும் 


2 


F ( | X - | | 21 ) s : 


. 


நிறுவுதல் 


X யினை ஒரு தொடர் மாறியாக முதலில் கொள்வோம் . 


K > 0 என்ற நிலையில் , 


00 


E ( i ) = y = 


x f ( x ) . dx 


( 


| 


- [ - 3 - 


x . f ( x) . dx 


AL 


[ xf(x)-dx > k | r f (x)-d 


= k P ( X > k ) 


ஃ P ( X - I ) - 


[ ( X ) 

k | 


+ 


F = ( X - H ) ? என்க . 


** 


100 


புள்ளியியல் 


எனில் , E ( Y ) = E [ ( X- H ) 3 ] = 3 


[ - யைப் பயன்படுத்த 


E ( Y ) 
P [ Y > t ) s 


P (Y 2 1 ) 5 


P [( X - 4): 2 11 ] s * 


... P [ X - 1 | > t] < 


[ | * 


இதே முறையில் X ஒரு தொடர்பற்ற மாறியாக இருப்பினும் , 
தேற்றத்தை நிறுவலாம். 


குறிப்பு : இதற்குப் பெயர் செப்பைஸெவ் ( Chebyshev ) 
சமனற்ற உறவு ( inequality ) என்பதாகும் . 


தேற்றம் 

வெற்றிக்குரிய வாய்ப்பு ற யாகக் கொண்ட ஒரு சோதனையில் 
n சார்பற்ற முயற்சிகளில் ( trials ) , S தடவைகள் வெற்றி பெற்று , 

S 
இணைவெற்றி அலைவெண் f . ஆக அமைந்தால் , எந்தவொரு 


> 0 ற்கும் , 


LP ( If - p | 28 ) = 0 அல்லது 


pal 
மிகத் தெளிவாக n > என்று அமைந்த எந்த வொரு முழு 

27 
வெண்ணிற்கும் , 


Plf - p | < 8 ) -1-1 


வரவற்படி ஆய்வு 


101 


நிறுவுதல் 


செப்பைஸெவ் சமனற்ற உறவினில் X என்பதை f .. எனக் 
காள்க . ) 

t = k r என்க . எனில் , E ( fr ) = p ; 


pg 


P ( six - p | 2k VA ) = ! 


< 


k 


MA 


= யெனில் , 


pg 
P ( Ifn - pDs) < 


< 7 


he2 


P ( Ifn - P | < d ) - 1 - 1 


ஃ Lt P ( [fr -p | > s ) = 0 ஆகும் . 


மிகப்பெரிய எண்களுக்குரிய வீக்விதி : ( Weak Law of Large 

Numbers )) 


X என்பது ஒரு ராண்டம் மாறி என்க . அதன் E ( X) = ; 
பரவற்படி ( X2 ) = x2 என்க . X1 , x , 

என்பன ஒரு 
எண்ணுறு தொடரெனில் , 3 , 7 

என்ற ஒவ்வொரு மிகை 


X. 


x2 


எண்களுக்கும் n > 

32 ) 

என்ற நிலையில் 


P ( | 

X, + X, + --- + X- | < s ) = 1-7 


102 


புள்ளியியல் 


நிறுவுதல் : 


+ X. 


X , + x , + ) 


* 


= 


n 


x9 


E ( X ) = | 


ஏ ? ( X ) 


n 


செப்பைஸெவ் உறவின்படி 


r ( x +2 + -- + x.- | < s ) 
-- ( Ir - ; )---- 


ச 


= 1- x 


21- 1 . 


